தமிழ்நாட்டுக்‌ கல்வவடடுகள்‌ 
தொகுதி - IV 
(காஞ்சிபுரம்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி -1V ) 


பொதுப்பதிப்பாசிரியர்‌ 
ம 
முனைவர்‌ சீ, வசந்தீ எம்‌.ஏ., எம்‌.பில்‌., பி.எச்டி. 


ஆணையர்‌ (பெற 


பதிப்பாசிரியர்‌ 


சூறா. சிவானந்தம்‌ 


தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 
சென்னை - 600௦ 0௦8 
2013 - திருவள்ளுவர்‌ ஆண்டு 2044 


TITLE 

General Editor 
Copyright 
Subject 
Language 
Edition 
Publication No. 
Year 

No. of Copies 
Type Point 

No. of Pages 
Paper Used 


Printer 


Publisher 


Price 


தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌ வரிசை எண்‌ - 43 


BIBLIOGRAPHICAL DATA 


Tamilnattu Kalvettukal Vol.IV 
Dr. S. VASANTHI M.A., M.Phil., Ph.D. 
Tamilnadu State Dept. of Archaeology 
EPIGRAPHY 

Tamil 

First 

263 

2013 

1000 

12 

248 

80 Gsm Maplitho 


The Chennai Printer’s 

Industrial co-operative Society Limited, 
No. 6, Pycrofts Road, (Bharthi Salaj) 
Triplicane, Chennai-600 005 


State Dept. of Archaeology, 
Tamil Valarchi Valaagam, 
Halls Road, Egmore, 
Chennai - 600 008. 


Rs. 103 


உள்ளடக்கம்‌ 


வ.எண்‌ 


woud pWwN— 


ஸ்‌ ண்‌ 
ஸ்‌ ற ! 


N 
வ 


பதிப்புரை 
முன்னுரை 


. சிவபுரம்‌ 
. இடையார்பாக்கம்‌ 


கூரம்‌ 


. காஞ்சிபுரம்‌ - சொக்கீசுவரர்‌ கோயில்‌ 
. திருப்பருத்திக்குன்றம்‌ 

. பள்ளன்கோயில்‌ செப்பேடு 

. தாங்கி 


கருங்குழி 


. ஆலம்பரை 


கடப்பாக்கம்‌ 


. வேம்பனூர்‌ 

. நல்லூர்‌ 

. ஒணம்பாக்கம்‌ 

. மதூர்‌ 

. அரசர்‌ கோயில்‌ 

. ஆனூர்‌ 

. நெடுகுன்றம்‌ 

. காவாந்தண்டலம்‌ 
. தொடூர்‌ 

. பிச்சிவாக்கம்‌ 


. சோமங்கலம்‌ 


101 
102 
103 
111 
142 
147 
164 
167 
177 





முனைவர்‌ சீ. வசந்தீ எம்‌.ஏ. எம்‌.பில்‌., பி.எச்டி. தொல்லியல்‌ துறை, 

ஆணையர்‌ பொறுப்பு தமிழ்‌ வளர்ச்சி வளாகம்‌, 
ஆல்சு சாலை, எழும்பூர்‌, 
சென்னை- 600 008. 


நாள்‌ : 15.03.2013 
பதிப்புரை 


தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை கல்வெட்டுகளைப்‌ படியெடுக்கும்‌ பணியினை 
முதன்மைப்‌ பணிகளில்‌ ஒன்றாக செய்து வருகின்றது. தமிழகத்திலுள்ள 32 
மாவட்டங்களில்‌ 26 மாவட்டங்களில்‌ கல்வெட்டுப்‌ படியெடுக்கும்‌ பணி நிறைவுற்றுள்ளது. 
இதர மாவட்டங்களில்‌ படியெடுக்கும்‌ பணி நடைப்பெற்று வருகிறது. இத்துறை கல்வெட்டுப்‌ 
பிரிவு வாயிலாக 6113 கல்வெட்டுகள்‌ 42 தொகுதிகளாக இதுவரை வெளிவந்துள்ளன. 
இந்நூல்‌ 'தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌ தொகுதி-1", தமிழ்நாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌ வரிசை 
எண்‌ 42ஆக வெளிவருகிறது. 

தமிழ்நாடு அரசுத்‌ தொல்லியல்‌ துறை 85 வரலாற்றுச்‌ சின்னங்களைப்‌ பேணிப்‌ 
பாதுகாத்து வருகின்றது. காஞ்சிபுரம்‌ மாவட்டத்தில்‌ இத்துறையின்‌ கீழ்‌ 11 வரலாற்றுச்‌ 
சின்னங்கள்‌ உள்ளன. அவற்றில்‌ சிவன்கூடல்‌, விட்டலாபுரம்‌ ஆகிய வரலாற்றுச்‌ 
சின்னங்களில்‌ உள்ள கல்வெட்டுகள்‌ “காஞ்சிபுரம்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 
தொகுதி-]' என்னும்‌ நூலில்‌ வெளிவந்துள்ளன. ஏனைய 9 வரலாற்றுச்‌ சின்னங்களில்‌ 
உள்ள கல்வெட்டுகள்‌ இந்நூலில்‌ இடம்பெற்றுள்ளன. அவைமுறையே சிவபுரம்‌, 
இடையார்பாக்கம்‌, கூரம்‌, காஞ்சிபுரம்‌ சொக்கீசுவரர்‌ கோயில்‌, திருப்பருத்திக்குன்றம்‌ 
திரைலோக்கியநாதர்‌ மற்றும்‌ சந்திரபிரபா கோயில்‌, தாங்கி, கருங்குழி, ஆலம்பரை 
ஆகியனவாகும்‌. இது தவிர மாவட்டத்தின்‌ பிற ஊர்க்‌ கல்வெட்டுகளும்‌ இத்தொகுதியில்‌ 
வெளிவருகின்றன. 


இக்கல்வெட்டுகளைப்‌ படித்துப்‌ பதிப்பித்து நூலாக வெளிக்கொணர்ந்துள்ள 
இத்துறை கல்வெட்டாய்வாளர்‌ திரு. இரா. சிவானந்தம்‌ அவர்களுக்கு எனது பாராட்டுகள்‌. 


இந்நூலினை 1.1.1. செய்து அட்டைப்படம்‌ வடிவமைத்த இத்துறை அச்சுப்பிரிவு 
பணியாளர்கள்‌ திருமதி தே. சத்தியவதி, திரு. மு. சக்திவேல்‌ ஆகியோருக்கும்‌ எனது 
பாராட்டுகள்‌. 


2012-2013-ஆம்‌ நிதியாண்டு பகுதி திட்டத்தின்‌ கீழ்‌ இந்நூலினை வெளியிட 
அனுமதியளித்து, நிதியுதவி வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்‌. 


துறை அலுவலர்களின்‌ உழைப்பாலும்‌ பெரு முயற்சியாலும்‌ இது போன்ற 
நூல்களை வெளியிடுவதில்‌ இத்துறை மகிழ்ச்சியடைகிறது. வரலாற்றுச்‌ செய்திகளை 
எழுதிட உதவும்‌ முதன்மைத்‌ தரவுகளில்‌ ஒன்றான இக்கல்வெட்டுச்‌ சான்றுகளைப்‌ 
பயன்படுத்தி ஆய்வாளர்களும்‌, ஆர்வலர்களும்‌ தமிழகத்தின்‌ பண்டைய வரலாற்றுச்‌ 
சிறப்புகளை வெளிக்கொணர வேண்டும்‌ என்பதே என்‌ ஆவல்‌. இச்சீரியப்‌ பணியில்‌ 
ஈடுபட்டு வரும்‌ எம்துறையைச்‌ சார்ந்த அலுவலர்கள்‌ அனைவருக்கும்‌ எனது உளம்‌ 
கனிந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


சட்‌ 


முன்னுரை 


தமிழ்நாடு அரசுத்‌ தொல்லியல்‌ துறை, வரலாற்றுச்‌ சின்னங்களைப்‌ பாதுகாப்பதை 
முதன்மைப்‌ பணிகளில்‌ ஒன்றாக செய்து வருகிறது. காஞ்சிபுரம்‌ மாவட்டத்தில்‌ 
இத்துறையின்‌ கீழ்‌ 11 வரலாற்றுச்‌ சின்னங்கள்‌ உள்ளன. காஞ்சிபுரம்‌ மாவட்டத்தில்‌ 
உள்ள 11 வரலாற்றுச்‌ சின்னங்களில்‌ சிவன்கூடல்‌, விட்டலாபுரம்‌ ஆகிய கோயில்களில்‌ 
உள்ள கல்வெட்டுகள்‌ 'காஞ்சிபுரம்‌ மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌-தொகுதி-!” என்ற 
நூலில்வெளியிடப்பட்டுள்ளன. இதர 9 வரலாற்றுச்‌ சின்னங்களான சிவபுரம்‌, 
இடையார்பாக்கம்‌, கூரம்‌, திருப்பருத்திக்குன்றம்‌-திரைலோக்கியநாதர்‌ மற்றும்‌ சந்திரபிரபா 
கோயில்‌, காஞ்சி-சொக்கீசுவரர்‌, தாங்கி, கருங்குழி, ஆலம்பரை ஆகியவற்றில்‌ உள்ள 
கல்வெட்டுகள்‌ இந்நூலில்‌ இடம்பெற்றுள்ளன. 


சிவபுரம்‌ 

முதலாம்‌ இராஜராஜன்‌ காலத்தில்‌ இக்கோயில்‌ முழுக்‌ கற்றளியாகக்‌ 
கட்டப்பட்டுள்ளது. இம்மன்னனின்‌ பெயரில்‌ 'ராஜராஜ ஈஸ்வரமுடையார்‌' என்று 
இப்கோயில்‌ அழைக்கப்பட்டுள்ளதை அவனது 24-ஆம்‌ ஆண்டு (கி.பி. 1000) கல்வெட்டால்‌ 
அறிகிறோம்‌. அன்று இவ்வூர்‌ 'உரோகடம்‌' என்றழைக்கப்பட்டது. முதலாம்‌ 
இராஜேந்திரனின்‌ 12-ஆம்‌ ஆட்சியாண்டு வரை இவ்வூர்‌ 'உரோடகம்‌' என்ற பெயரிலேயே 
அழைக்கப்பட்டுள்ளது. இம்மன்னனின்‌ 13-ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டு இவ்வூரினை 
இக்கோயிலுக்கு தேவதானமாக அளித்து 'சிவபுரம்‌' என்று பெயர்‌ சூட்டப்பட்டுள்ளது. 
அது தொடர்ந்து, இவனின்‌ 21-ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டு 'புரிசை நாட்டு சிவபுரத்து 
ராஜராஜஸ்வரமுடையார்‌' என்று குறிப்பிடுவதிலிருந்து இவ்வூருக்கு சிவபுரம்‌' என்ற பெயர்‌ 
நிலைபெற்றுள்ளது எனலாம்‌. 


முதலாம்‌ இராஜேந்திரன்‌ தனது 8-ஆவது ஆட்சியாண்டில்‌, இக்கோயிலில்‌ 
இரண்டு நந்தா விளக்கெரிக்க இம்மன்னனே 180 ஆடுகள்‌ கொடையாக அளித்துள்ளான்‌ 
மேலும்‌ இவனது 9-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ (கி.பி.1021) ஸ்ரீராஜராஜ ஈஸ்வரமுடைய 
மஹாதேவர்‌ கோயிலுக்கு அரசன்‌ இராஜேந்திர சோழனே ஆபரணங்கள்‌ செய்தளித்த 
தகவல்‌ கூறப்பட்டுள்ளது. அணிகலன்‌ களின்‌ பெயர்களும்‌ அவற்றின்‌ எடையும்‌ 
கூறப்பட்டதுடன்‌, அணிகலன்‌ களில்‌ பதிக்கப்பட்ட மாணிக்கம்‌, வயிரம்‌, பச்சை, 
இளஞ்சிவப்புக்கற்கள்‌, சிறிய மாணிக்கம்‌ ஆகியனவும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. 
ஆபரணங்களுடன்‌ வெண்சாமரை, 80 பொற்பூக்கள்‌ போன்றனவும்‌, இக்கோயில்‌ 
ஆடவல்லார்‌ அபிமாந மேரு விடங்க தேவருக்கு திருவபிஷேகம்‌ செய்த பொன்னும்‌ 
பொன்னாலான திருமாலை, தோடு, வாகு வலையம்‌, திருக்கைய்க்காறை நான்கு, 
திருக்காற்காறை இரண்டு, பாதசாயல்‌ இரண்டு ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்பட்ட 
பொன்னின்‌ அளவுகளும்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல அத்தேவர்‌ 


தேவியார்க்கும்‌ திருமாலை, வாகு வலையம, பட்டிகை ஆகியனவும்‌ அணிகலன்கள்‌ 
கொடுக்கப்பட்ட விவரம்‌ கூறப்பட்டுள்ளது. இஷபவாகன தேவருக்கும்‌, அவர்‌ 
தேவியார்க்கும்‌ ஆபரணங்கள்‌ மன்னன்‌ பெயரிலேயே செய்தளிக்கப்பட்டி ருக்கின்றன. 


(1) ஸ்ரீராஜேந்திர சோழன்‌ இட்ட பொற்பூ 

(2) ஸ்ரீராஜேந்திர சோழன்‌ பொன்னின்‌ தளிகை 
(3) ஸ்ரீராஜேந்திர சோழன்‌ மண்டை 

(4) ஸ்ரீராஜேந்திர சோழன்‌ பட்டம்‌ 

(5) ஸ்ரீராஜேந்திர சோழன்‌ வெண்சாமரை 


மேலும்‌ இக்கோயிலில்‌ சிறப்பான வழிபாடுகள்‌ நடந்துள்ளதை இங்குள்ள 
கல்வெட்டுகள்‌ பகிர்கின்றன. 


௯டையார்பாக்கம்‌ 

இவ்வூர்க்‌ கோயிலில்‌ நான்கு கல்வெட்டுகள்‌ காணப்படுகின்றன. இக்கல்வெட்டு 
களில்‌ காலத்தால்‌ பழமையானது முதலாம்‌ குலோத்துங்கனின்‌ 13-ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ 
(கி.பி. 1083) கல்வெட்டாகும்‌. இம்மன்னனின்‌ 37-வது ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டு (கி.பி. 
1107), மன்னனின்‌ ஆணைக்கிணங்க இத்திருக்கற்றளி சந்திரசேகரன்‌ இரவி என்கிற 
சோளேந்திரசிங்க ஆசாரியன்‌ என்பவனால்‌ எடுப்பிக்கபட்டுள்ளச்‌ சிறப்புச்‌ செய்தியினை 
அளிக்கிறது. எனவே, முதலாம்‌ குலோத்துங்கனின்‌ 13-ஆம்‌ ஆட்சியாண்டிற்கு முன்னர்‌ 
எடுப்பிக்கப்பட்டுள்ளதை உறுதிசெய்யலாம்‌. அதாவது கி.பி. 1070-1083-ஆம்‌ ஆண்டிற்கும்‌ 
இடைப்பட்டக்‌ காலம்‌. 

இவ்வூர்‌, அன்று 'புரிசை' என்கிற ஊரின்‌ ஒரு பகுதியாக இருந்துள்ளது. 
இரண்டாம்‌ குலோத்துங்கனின்‌ காலத்தில்‌ (கி.பி. 1145) இவ்வூர்‌ இடையாற்றுப்பாக்கமான 
ராஜவிச்சாதிர சதுர்வேதிமங்கலம்‌ என்றழைக்கப்பட்டுள்ளது. ஆகவே புரிசை என்ற 
ஊரிலிருந்து பிரித்து 'இடையாற்றுப்பாக்கம்‌' என்ற பெயர்‌ வழங்கப்பெற்றுள்ளதை 
அறியமுடி கிறது. தற்போது இவ்வூர்‌ 'இடையார்பாக்கம்‌' என்று மருவியுள்ளது. 


அருளாள பட்டன்‌ மகள்‌ ஆண்டமைச்‌ சானி என்கிற பிராமணப்‌ பெண்‌ 
இக்கோயில்‌ இறைவன்‌ 'திருப்படக்காடுடைய மகாதேவருக்கு' நந்தாவிளக்கெரிக்க புரிசை 
ஊரார்‌ வசம்‌ நிலம்‌ ஒன்றினை இரண்டாம்‌ குலோத்துங்கனது 12-வது ஆட்சியாண்டில்‌ 
(கி.பி. 1145) அளித்துள்ளாள்‌. இவ்விளக்கு நீண்ட நாட்களாக எரியாமல்‌ இருந்துள்ளதை 
அறிந்த பின்னர்‌, இரண்டாம்‌ இராஜாதிராஜன்‌ காலத்தில்‌ (கி.பி. 1174) இந்நிலத்தினை 
ஊராரே வைத்துக்‌ கொண்டு விளக்கெரிக்க மாற்றாக பசுக்கள்‌ வழங்கிட வழிவகைச்‌ 
செய்யப்பட்டுள்ளது. 


௯டையார்பாக்கம்‌ 

கூரத்தில்‌ இரண்டுக்‌ கோயில்கள்‌ உள்ளன. ஒன்று சிவன்‌ கோயில்‌, மற்றொன்று 
பெருமாள்‌ கோயில்‌. இக்கோயில்கள்‌ இரண்டும்‌ பல்லவர்‌ காலத்தியவை. பெருமாள்‌ 
கோயிலில்‌ தந்திவர்மனின்‌ காலத்தியக்‌ (கி.பி. 808) கல்வெட்டும்‌, சிவன்‌ கோயிலில்‌ 
நந்திவர்மன்‌ கல்வெட்டும்‌ (கி.பி. 866) காலத்தால்‌ முந்தையக்‌ கல்வெட்டுகளாக 


IV 


காணப்படுகின்றன. இச்சிவன்‌ கோயில்‌ தூங்காணை மாட வடிவில்‌ கட்டப்பட்டுள்ளது. 
தமிழகத்தில்‌ காணப்படுகின்ற தூங்கானை வடிவ கட்டடக்‌ கோயில்களில்‌, இக்கோயிலே 
மிகப்பழமையானது. இக்கோயில்‌ தமிழ்நாடு அரசுத்‌ தொல்லியல்‌ துறையின்‌ 
பாதுகாக்கப்பட்டச்‌ சின்னமாக உள்ளதென்பதும்‌ சிறப்பாகும்‌. 

இவ்வூர்க்‌ கோயில்களில்‌ பல்லவ மன்னர்களான தந்திவர்மன்‌, நந்திவர்மன்‌, 
நிருபதுங்கவர்மன்‌ ஆகியோரது கல்வெட்டுகளும்‌, சோழ மன்னர்களான முதலாம்‌ 
ஆதித்தன்‌, முதலாம்‌ பராந்தகன்‌, முதலாம்‌ இராஜராஜன்‌ போன்றோரின்‌ கல்வெட்டுகளும்‌ 
இராட்டிரகூட மன்னன்‌ கன்னர தேவன்‌ எனும்‌ மூன்றாம்‌ கிருஷ்ணனின்‌ கல்வெட்டு 
ஒன்றும்‌ இடம்பெற்றுள்ளன. 

பல்லவர்‌ காலத்தில்‌ கூரம்‌ என்றழைக்கப்பட்ட இவ்வூர்‌ சோழ மன்னர்களில்‌ 
முதலாம்‌ இராஜராஜன்‌ காலத்தில்‌ 'கூரம்‌ என்கிற இராஜவிச்சாதிர சதுர்வேதிமங்கலம்‌' 
என்று பெயர்‌ மாற்றமடைந்துள்ளது. இவ்வூர்‌. பிராமணர்களுக்குத்‌ தானமாக வழங்கப்‌ 
பட்டுள்ளதை அறிகிறோம்‌. சிவன்‌ கோயில்‌, பல்லவர்‌ காலத்தில்‌ பெருந்திருக்கோயில்‌ 
என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கோயில்களில்‌ பூசை செய்வதற்காக நிலம்‌ 
அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலம்‌ அர்ச்சனா போகம்‌ என்ற பெயரால்‌ சுட்டப்பட்டுள்ளது. 
அதேபோன்று கோயிலில்‌ இறைவனுக்கு அமுதுபடி, பிராமணர்களுக்கு உணவளிக்கவும்‌ 
வழிவகைச்‌ செய்யப்பட்டுள்ளதை இங்குளள கல்வெட்டுகள்‌ தெரிவிக்கின்றன. மேலும்‌ 
இவ்வூரில்‌ சுப்ரமணியர்‌ கோயில்‌ ஒன்றிருந்ததையும்‌ இவ்விறைவனுக்கு மூன்று சந்ததியின்‌ 
போதும்‌ அமுதுபடைக்க இவ்வூர்‌ சபையார்‌ ஏற்பாடு செய்துள்ளனர்‌. 
காஞ்சிபுரம்‌ - எசாக்கீசுவரர்‌ கோயில்‌ 

சொக்கீஸ்வரர்‌ கோயில்‌ என்றழைக்கப்படும்‌ இக்கோயில்‌ முற்காலச்‌ சோழர்களில்‌ 
உத்தமச்‌ சோழன்‌ காலத்தில்‌ எடுப்பிக்கப்பட்டது. இதற்குச்‌ சான்றாக ஒரே ஒரு கல்வெட்டு 
அதுவும்‌ உத்தமசோழனின்‌ கல்வெட்டு மட்டுமே இங்கு காணக்‌ கிடைக்கின்றது. 
அக்காலத்தில்‌ இக்கோயில்‌ 'தெற்க்கிருந்த நக்கர்‌' எனும்‌ பெயரால்‌ வழங்கப்பெற்றுள்ளது. 
இக்கோயிலில்‌ உள்ள பிள்ளையார்‌, அன்று 'கரிகால சோழப்‌ பிள்ளையார்‌' என 
அழைக்கப்பட்டுள்ளார்‌. இப்பிள்ளையாருக்கு 'சந்திவிளக்கு' வைக்கப்பட்டச்‌ செய்தியினை 
இக்கல்வெட்டு உணர்த்துகின்றது. 
திருப்பருத்திக்குன்றம்‌ 

காஞ்சிபுரம்‌ சிவகாஞ்சி, விஷ்ணுக்‌ காஞ்சி, ஜின காஞ்சி என்று மூன்று 
பிரிவுகளை உள்ளடக்கியது. ஜின காஞ்சிப்‌ பகுதியில்‌ அமைந்துள்ள திருப்பருத்திக்‌ 
குன்றத்தில்‌ திரைலோக்கியநாதர்‌ கோயில்‌, சந்திரபிரபா கோயில்‌ ஆகிய இரு கோயில்கள்‌ 
அடுத்தடுத்து உள்ளன. இக்கோயில்களை தமிழ்நாடு தொல்லியல்‌ துறை பராமரித்து 
வருகின்றது. திருப்பருத்திக்குன்றத்து சமணக்‌ கோயில்‌ பல்லவர்‌ காலத்திலே 
எடுக்கப்பட்டுள்ளது என்பதை பள்ளன்‌ கோயில்‌ செப்பேடு கூறுகிறது. சந்திரபிரபா 
கோயில்‌ பல்லவர்‌ காலத்தில்‌ அமைக்கப்பட்ட மணற்கல்லினாலும்‌, அதே கட்டட 
அமைதியையும்‌ கொண்டு விளங்குகின்றது. ஆனால்‌ பல்லவர்‌ காலத்தில்‌ எழுப்பப்பட்ட 
திரைலோக்ய நாதர்‌ கோயில்‌ பிற்காலச்‌ சோழர்களில்‌ முதலாமாவான்‌ ஆன முதலாம்‌ 
குலோத்துங்கனின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ தற்போதைய கற்றளி அமைப்பில்‌ முழுவதும்‌ 
புதிதாக எடுப்பிக்கப்பட்டுள்ளது. 





நாகை மாவட்டம்‌, திருத்துறைப்பூண்டி வட்டம்‌ பள்ளன்‌ கோயில்‌ என்ற ஊரில்‌ 
செப்பேடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டதால்‌ இது 'பள்ளன்‌ கோயில்‌ செப்பேடு' என்று 
அழைக்கப்படுகிறது. 


இச்செப்பேடு முற்காலப்‌ பல்லவ மன்னன்‌ சிம்மவர்மனின்‌ 6-வது ஆட்சியாண்டில்‌ 
வெளியிடப்பட்டது. அதாவது கி.பி. 546-ஆம்‌ ஆண்டைச்‌ சார்ந்தது. இச்செப்பேடு, 
திருப்பருத்திக்குன்றத்தில்‌ இருந்த நந்தி சங்கத்தைச்‌ சார்ந்த வஜ்ஜிர நந்தி எனும்‌ சமண 
முனிவருக்கு ஊர்‌ ஒன்றினை பள்ளிச்சந்தமாக வழங்கியதைக்‌ கூறுகிறது. எனவே 
இக்கோயிலில்‌ கி.பி 6-ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து வழிபாட்டில்‌ இருந்து வருகிறது என்பதை 
அறிகிறோம்‌. திருப்பருத்திக்குன்றம்‌ தொடர்பான செப்பேடு என்பதால்‌ இந்நூலில்‌ 
அச்செப்பேடு வெளியிடப்பட்டுள்ளது. 


திரைலோக்கியநாதர்‌ கோயில்‌ முழுவதும்‌ கற்றளியாக அமைக்கப்பட்டது முதலாம்‌ 
குலோத்துங்கன்‌ காலத்தில்தான்‌. மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
திருச்சுற்று மண்டபம்‌ சீர்செய்யப்பட்ட விவரத்தினை அவனது 22-ஆம்‌ ஆட்சியாண்டு 
(கி.பி. 1200) கல்வெட்டு கூறுகிறது. இவனது ஆட்சியிலும்‌ இவனது மகன்‌ மூன்றாம்‌ 
இராஜராஜனின்‌ ஆட்சியிலும்‌ குறுநில மன்னனாக இருந்த காடவ மன்னன்‌ இரண்டாம்‌ 
கோப்பெருஞ்சிங்கனால்‌ இக்கோயில்‌ திருமதில்‌ எடுக்கப்பட்டுள்ளது. 


மூன்றாம்‌ இராஜராஜனின்‌ ஆட்சியின்போது தியாகசமுத்திரபட்டையார்‌ என்பவர்‌ 
காண்ணிப்பாக்கம்‌ என்ற ஊரினை இக்கோயிலுக்கு பள்ளிச்சந்தமாக அளித்துள்ளார்‌. 


விஜயநகர மன்னர்‌ இரண்டாம்‌ புக்கரின்‌ அமைச்சர்‌ இருகப்பா என்பவர்‌ 
இக்கோயில்‌ கருவறை முன்‌ உள்ள சங்கீத மண்டபத்தை எடுப்பித்ததாக ஒரு கல்வெட்டு 
கூறுகிறது. மேலும்‌ கி.பி. 1362-இல்‌ மன்னன்‌ இரண்டாம்‌ புக்கரின்‌ நலன்‌ வேண்டி 
மாமண்டூர்‌ அருகே உள்ள மகேந்திரமங்கலம்‌ என்ற ஊரினை இக்கோயிலுக்குப்‌ 
பள்ளிச்சந்தமாக வழங்கியுள்ளார்‌. 
தாங்கி 

நெடுந்தூரம்‌ பயணம்‌ செய்பவர்கள்‌ ஆங்காங்கே சிறிது ஒய்வு எடுத்து 
பயணத்தைத்‌ தொடர்வது அக்கால வழக்கம்‌. அவ்வாறு ஓய்வு எடுப்பதற்காக 
நெடுஞ்சாலை ஒரங்களில்‌ மண்டபங்கள்‌, சத்திரங்கள்‌ ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை 
- காஞ்சிபுரம்‌ சாலையில்‌ இதுபோன்று சத்திரங்கள்‌ பெயர்‌ கொண்ட ஊர்களில்‌ பல 
உள்ளன. எடுத்துக்காட்டாக பிள்ளைச்‌ சத்திரம்‌, சுங்குவார்‌ சத்திரம்‌ போன்றவை. 
அதுபோன்று காஞ்சிபுரம்‌ - செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில்‌ தாங்கி என்னும்‌ ஊரில்‌ 
ஒரு வழிப்போக்கர்‌ மண்டபம்‌ அமைந்துள்ளது. இம்மண்டபம்‌ பிற்காலத்தைச்‌ சார்ந்தது. 
அதாவது இம்மண்டபம்‌ கி.பி. 1777-ஆம்‌ ஆண்டு இவ்வூரைச்‌ சேர்ந்த தீத்தர்‌ செட்டி, 
மூத்தர்‌ செட்டி ஆகியோரால்‌ நிறுவப்பட்டது என்பதை இங்குள்ள கல்வெட்டுகள்‌ 
தெரிவிக்கின்றன. 


கருங்குழி 

முகம்மதியர்களால்‌ கட்டப்பட்ட இக்கோட்டையை, கி.பி. 1781-ஆம்‌ ஆண்டு 
கேப்டன்‌ தேவிஸ்‌ என்பவன்‌ தலைமையிலான ஆங்கிலேயர்‌ படை கைப்பற்றியது இச்‌ 
செய்தியை கல்வெட்டாக வெட்டியுள்ளனர்‌. 


Vi 


ஆலம்பரை 

மொகலாயர்‌ கட்ட அமைதியில்‌ உள்ள கோட்டை ஒன்று ஆலம்பரை என்னும்‌ 
இவ்வூரில்‌ உள்ளது. இக்கோட்டை பிரெஞ்ச்‌ ஆட்சியாளர்களின்‌ கட்டுப்பாட்டில்‌ இருந்தது. 
பிரெஞ்ச்‌-ஆங்கிலேயர்‌ இடையேயான போரில்‌ இக்கோட்டை ஆங்கிலேயர்களால்‌ 
சிதைக்கப்பட்டது. 


இக்கோட்டை அருகே உள்ள கல்லறைப்‌ பகுதியில்‌ ஒரு துண்டு கல்வெட்டு 
காணப்படுகிறது. இது ஐயமலிஈஸ்வரமுடைய மகாதேவர்‌ கோயில்‌ திருநந்தவனத்தினை 
சீர்படுத்திய விவரத்தினைக்‌ கூறுகிறது. இவ்வூர்‌ அருகே வேம்பனூர்‌ என்ற ஊரில்‌ 
முத்தாலம்மன்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ அடிப்பகுதியில்‌ இரு துண்டுக்கல்வெட்டுகள்‌ 
காணப்படுகின்றன்‌ அதில்‌ ஒன்று ஐயமலிஸ்வரர்‌ கோயில்‌ பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. 
எனவே இக்கோயில்‌ ஐயமலிஸ்வரமுடையார்‌ கோயிலாக கருத வாய்ப்புள்ளது. 
மேலும்‌ இங்குள்ள கல்வெட்டில்‌ 'இடைக்கழிநாடு' என்று குறிப்பும்‌ காணப்‌ 
படுகிறது. இக்கல்வெட்டு முழுமையாக இல்லை. தற்போது 'கடப்பாக்கம்‌' என்று 
அழைக்கப்படும்‌ ஊர்‌ இடைக்கழி நாடு என்ற பெயரிலும்‌ அழைக்கப்படுகிறது. சங்க காலப்‌ 
புலவர்களில்‌ ஒருவரான இடைக்கழி நாட்டு நல்லூர்‌ நத்தத்தனார்‌ இப்பகுதியைச்‌ சார்ந்தவர்‌. 
எனவே இடைக்கழி நாடு சங்க காலம்‌ முதல்‌ இன்று வரை அப்பெயரிலே வழங்கி வருகின்றது 
எனக்‌ கூறலாம்‌. சோழர்‌ காலத்திலும்‌ இப்பகுதி இடைக்கழி நாடு என்ற பெயரிலே அழைக்கப்‌ 
பட்டதை வேம்பனூர்‌ கல்வெட்டில்‌ 'இடைக்கழி நாடு' என்ற குறிப்பு வாயிலாக அறிகிறோம்‌. 
இவ்வூரிலிருந்த ஜயமலீஸ்வரர்‌ கோயிலுக்கு விளக்கு ஒன்று வைப்பதற்கு 90 ஆடுகள்‌ 
தானமாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும்‌ 33% வேலி நிலம்‌ இக்கோயிலுக்குத்‌ தேவதானமாகக்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளச்‌ செய்தியும்‌ தெரியவருகிறது. 
ஒணம்பாக்கம்‌ 
மேல்மருவத்தூரிலிருந்து செய்யூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ 9 கி.மீ தொலைவில்‌ 
இவ்வூர்‌ அமைந்துள்ளது. இவ்வூரில்‌ ஊசிமலை, கருப்புக்குன்று ஆகிய இரு சிறுமலைகள்‌ 
உள்ளன. ஊசி மலையினை குரவன்‌ குன்று, பஞ்சபாண்வடர்‌ மலை என்றும்‌ 
அழைக்கின்றனர்‌. இம்மலையில்‌ சமணர்ப்‌ படுக்கைகள்‌ காணப்படுகின்றன. கருப்புக்‌ 
குன்று என்றழைக்கப்படும்‌ மலையில்‌ சமணத்‌ தீர்த்தங்கரர்‌ சிற்பங்கள்‌, 
பார்சுவதநாதருக்கென்று குடைவிக்கப்பட்ட சிறு கோயில்‌, சமணர்படுக்கைகள்‌ உள்ளன. 
இம்மலைக்கு மேல்‌ பகுதிக்கு செல்லும்‌ பாதையில்‌ 4 அடி உயரமுள்ள சிறுகுன்றினை 
குடைந்து அதில்‌ பார்சுவநாதர்‌ சிற்பம்‌ பாங்குற செதுக்கப்பட்டுள்ளது. இச்சிறு கோயில்‌ 
குன்றின்‌ முகப்பில்‌ கி.பி. 8-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த கிரந்த எழுத்துக்களால்‌ 
பொறிக்கப்பட்டக்‌ கல்வெட்டு ஒன்று தென்படுகிறது. சமண சமயத்தில்‌ சமயம்‌, 
சமுதாயத்தினை நிர்வகிக்கும்‌ குழுவிற்கு 'இருபத்து நான்கு' என்ற பெயரில்‌ அமைப்பு 
உள்ளது. இதனை நிறுவிய 'வசுதேவசித்தாந்த படாரர்‌' என்ற சமணமுனியால்‌ 
இச்சிறுகோயில்‌ நிறுவப்பட்டது. 


அரசர்கோயில்‌ 


திருவரசுரம்‌ பெருமாள்‌ கோயில்‌ இறைவன்‌ ஸ்ரீசேனாபதி ஆழ்வார்‌ எனக்‌ 
குறிப்பிடப்படுகிறார்‌. இக்கோயில்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியனின்‌ கல்வெட்டுகள்‌ 


Vil 


இரண்டு உள்ளன. இக்கோயில்‌ ஆழ்வார்‌ வழிபாட்டிற்கு தானங்கள்‌ அளிக்கப்பட்டுள்ளன. 
பாத்தூர்‌ சபை நிர்வாகத்தின்‌ உறுப்பினராக இருந்த காஞ்சி சொக்கத்‌ தேவரான 
கூத்தவர்மன்‌ பட்டன்‌ என்பவன்‌, இம்மன்னனின்‌ 14-ஆம்‌ ஆட்சியாண்டு வரை 
அவனுக்குரிய நிலத்தினை உழுது அனுபவித்து வந்த வேளையிலே அதற்குரிய வரிகளை 
செலுத்தாமல்‌ ஊரைவிட்டு சென்று விட்டான்‌. இந்நிலத்தினை அன்றாடு நற்காசு வாசிபடர்‌ 
வராகன்‌ 27 பணம்‌ கொண்டு ஸ்ரீசேனாபதி பெருவிலையாக பொது ஏலத்தில்‌ வாங்கி 
திருவரசுரர்‌ நாயனர்‌ கோயிலில்‌ உள்ள ஸ்ரீசேனாபதி ஆழ்வார்க்கு கொடையாக 
அளிக்கப்பட்டுள்ளது. 





ஆனூர்‌ 

ஆனூர்‌ எனும்‌ இவ்வூரினை கல்வெட்டுகள்‌ ஆனியூர்‌, ஆனியூரான சத்யதசிரய 
குலகாலச்‌ சதுர்வேதிமங்கலம்‌, ஆதியூரான சத்யாசிரயகுலகாலசதுர்வேதிமங்கலம்‌ என்று 
சுட்டுகின்றன. இவ்வூரில்‌ சுப்ரமணியர்‌, தேவேந்திரன்‌, பிடாரி போன்றோருக்கும்‌ 
கோயில்கள்‌ இருந்துள்ளன. மீமாம்சை, சாத்திரங்கள்‌ ஆகியவை விவரித்துக்‌ 
கூறப்பட்டுள்ளன. அரசும்‌ காலமும்‌ கூறப்படாத கல்வெட்டு ஒன்று சித்திரமொழிப்‌ பெரிய 
நாட்டார்‌ செய்த தர்மத்தைக்‌ குறிக்கிறது. சித்திரமேழிப்‌ பெரியநாட்டார்‌ இக்கோயிலைக்‌ 
கல்லால்‌ கட்டியவர்களாக இருக்க வேண்டும்‌. இன்று வேதநாராயணர்‌ என்றழைக்கப்படும்‌ 
கோயிலின்‌ பழம்பெயர்‌ 'நடுவில்‌ திருமுற்றம்‌ சித்திரமேழி விண்ணகர்‌' என்பதும்‌ ஆநியூர்‌ 
சத்ரிய குலகாலச்‌ சதுர்வேதிமங்கலம்‌ எனப்‌ பெயர்‌ சூட்டப்பட்டு பிராமண ஆட்சியூராக 
இருந்துள்ளதும்‌ தெரியவருகிறது. சித்திரமேழிப்‌ பெரிய நாட்டாரின்‌ சின்னங்களான 
கலப்பை, மேழி, தமரு, சக்கரம்‌, செண்டு ஆகியவை கல்வெட்டின்‌ தலைப்பில்‌ 
செதுக்கப்பட்டுள்ளன. பிற்காலத்‌ திருப்பணியில்‌ இக்கல்வெட்டு இடம்‌ மாறி வெறும்‌ 
கல்லாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன்று இக்கோயிலிலுள்ள முழுமையான கல்வெட்டு 
இது ஒன்று மட்டுமே. 


காவாந்தண்டலம்‌ 


கல்வெட்டுகளில்‌ இவ்வூர்‌ காவான்தண்டலம்‌, காய்வான்‌ தண்டலம்‌ எனக்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வூரில்‌ சோழீஸ்வரர்‌ எனும்‌ சிவன்‌ கோயில்‌ ஒன்றும்‌, 
இலட்சுமிநாராயணசாமி கோயில்‌ ஒன்றும்‌ உள்ளன. சோழீஸ்வரர்‌ கோயிலில்‌ நான்கு 
கல்வெட்டுகள்‌ உள்ளன. அவை,விக்கிரமச்‌ சோழனின்‌ மூன்று கல்வெட்டுகளும்‌, 
மூன்றாம்‌ குலோத்துங்கனின்‌ ஒரு கல்வெட்டும்‌ ஆகும்‌. எனவே இக்கோயில்‌ விக்கிரம 
சோழன்‌ காலத்தில்‌ எடுக்கப்பட்டதாக இருக்கலாம்‌ என்றால்‌ இல்லை. இவ்வூர்‌ பெருமாள்‌ 
கோயிலில்‌ உள்ள முதலாம்‌ இராசேந்திரனின்‌ 4-ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ (கி.பி. 1016) 
கல்வெட்டு ஒன்று. ஜெயங்கொண்ட சோழமஊ்டலத்து ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்து 
தமனூர்‌ நாட்டு காய்வாந்தண்டலம்‌ ஆன சதுர்வேதிமங்கலத்தில்‌, இந்நாடு வகை செய்கிற 
அதிகாரி வைகூருடையான்‌ வல்லாள கண்டன்‌ பிச்சன்‌ என்பவன்‌ மன்னன்‌ முதலாம்‌ 
இராஜேந்திரனின்‌ பெயரில்‌ 'ராஜேந்திர சோழ ஈஸ்வரமுடைய மகாதேவர்‌” கோயிலை 
எழுப்பியுள்ளான்‌ என்ற செய்தியைச்‌ கூறுகிறது. சோழீஸ்வரர்‌ கோயில்‌ முதலாம்‌ 
இராஜேந்திரன்‌ காலத்தில்‌ கட்டப்பட்டது என்றாலும்‌, அக்கோயிலில்‌ இம்மன்னன து 
கல்வெட்டு ஏதுபில்லை. அக்கோயிலில்‌ காணப்படும்‌ கல்வெட்டுகளில்‌ காலத்தால்‌ 


முற்பட்டது விக்கிரமசோழனின்‌ 5-ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டாகும்‌. இக்கோயில்‌ 
இறைவன்‌ வழிபாட்டுச்‌ செலவினங்களுக்கு இறையிலியாக நிலம்‌, சபையாரால்‌ அளிக்கப்‌ 
பட்டுள்ளது. இக்கோயில்‌ தற்போது சோழீஸ்வரர்‌ கோயில்‌ என்றழைக்கப்படுகிறது. 


இலட்சுமி நாராயாணசாமி பெருமாள்‌ கோயிலில்‌ காணப்படும்‌ பல்லவ மன்னன்‌ 
கம்பவர்மனின்‌ 14-வது ஆட்சியாண்டு (கி.பி. 896)) கல்வெட்டில்‌ வேங்கை நாட்டு குளனூர்‌ 
என்னும்‌ ஊரைச்‌ சார்ந்த மானசர்வ்வன்‌ என்பவன்‌ இவ்வூர்‌ விஷ்ணுக்‌ கோயிலை 
எடுப்பித்தச்‌ செய்தியை தருகிறது. மேலும்‌ இம்மன்னனின்‌ 15-ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ 
கல்வெட்டு (கி.பி.900) இக்கோயில்‌ இவனது பெயரிலேயே 'மான சர்வ்வ விஷ்ணுகிருகம்‌' 
என்றழைக்கப்பட்டதை அறிகிறோம்‌. முதலாம்‌ இராசேந்திரன்‌ கல்வெட்டும்‌ 
இச்செய்தியினை உறுதிப்படுத்துகிறது. 
பிச்சிவாக்கம்‌ 

இவ்வூர்‌ பட்டமுடீஸ்வரர்‌ கோயிலில்‌ பார்த்திவேந்திரவர்மன்‌ காலக்‌ கல்வெட்டுகள்‌ 
கிடைக்கின்றன. இவை தரைப்பகுதியில்‌ பதிக்கப்பட்டுள்ளன. கி.பி. 10-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
இச்சிவன்‌ கோயில்‌ எழுப்பப்பட்டது. கி.பி. 1914-ஆம்‌ ஆண்டு இவ்வூர்‌ வேளாள குலத்தைச்‌ 
சார்ந்த திருவேங்கட முதலியார்‌ என்பவரால்‌ தற்போதைய கோயில்‌ முழுவதும்‌ 
கருங்கற்களால்‌ புதிதாக எடுக்கப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டில்‌ முன்னோர்களால்‌ 
செங்கற்களால்‌ கட்டப்பட்டக்‌ இக்கோயிலை கருங்கல்லால்‌ எழுப்பியச்‌ செய்தி 
கிடைக்கிறது. அன்றைய மாவட்ட ஆட்சியர்‌ ரைஸ்‌ துரை, தாசில்தார்‌ நரசிம்ம அய்யர்‌ 
ஆகியோரின்‌ முயற்சியினால்‌ எடுக்கப்பட்டதையும்‌ கூறுகிறது. எனவே கி.பி. 10-ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ இருந்த கோயில்‌ மிகவும்‌ சிதிலமடைந்து கிடைந்ததால்‌ செங்கல்‌ கொண்டு 
அவரது முன்னோர்களால்‌ கட்டப்பட்டிருக்க வேண்டும்‌ எனக்‌ கருதலாம்‌. 
சாமங்கலம்‌ 

மூன்றாம்‌ குலோத்துங்கனுடைய14- ஆம்‌ ஆட்சியாண்டு கல்வெட்டு(கி.பி. 1192) 
இவ்வூரில்‌ ஏரி பலமுறை உடைந்ததையும்‌ அதனைச்‌ சரி செய்ததையும்‌ இக்கல்வெட்டு 
குறிப்பிடுகிறது. குன்றத்தூர்‌ நாட்டுச்‌ சோமங்கலமான பஞ்சநதிவாண 
சதுர்வேதிமங்கலத்து ஏரி குலோத்துங்க சோழனின்‌ 12 ஆவது ஆட்சியாண்டில்‌ பெருமழை 
பெய்து வெள்ளம்‌ ஏற்பட்டு ஒரேநாளில்‌ ஏழிடத்தில்‌ பெருமடை உடைப்பு ஏற்பட்ட போது, 
திருச்சுரகண்ணப்பந்‌ திருவேகம்பமுடையான்‌ காமன்‌ கண்டவானவன்‌ சரி செய்தான்‌. 
மன்னனுடைய 13 - ஆவது ஆட்சியாண்டில்‌ இரண்டிடங்களில்‌ உடைப்பு ஏற்பட்டபோதும்‌ 
இவனே சரி செய்தான்‌. மன்னனின்‌ 14 - ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ இவனிடமிருந்து 40 
பழங்காசுகள்‌ மகாசபையினர்‌ பெற்று மடைகளையும்‌, கரையினை சீர்‌ செய்துள்ளனர்‌. 
இதனின்‌ வட்டி கொண்டு பன்னிருபிடிபரப்பு கொண்ட 40 குழி நிலத்துக்‌ கரையினை 
ஆண்டுதோறும்‌ கல்லிக்கரை செய்யவும்‌ சம்மதித்துள்ளனர்‌. 


குன்றத்தூர்‌ நாட்டு சோமங்கலம்‌ என்கிற இராசசிகாமணிச்‌ 
சதுர்வேதிமங்கலத்திலுள்ள உடையார்‌ சோமீஸ்வர முடைய நாயனார்‌ 
திருமடைவிளாகத்திலும்‌ இவ்வூர்‌ பெருமாள்‌ கோயிலான திருநிலை அழகிய பெருமாள்‌ 
திருவிடையாட்டத்திலும்‌ உள்ள மனைகளில்‌ குடியேறும்‌ கைக்கோளர்களுக்கு 
இடங்கைவரிகள்‌ சர்வ மானியமாக கொடையளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணையை நாட்டு 
கைக்கோள முதலியார்களும்‌, யாதவராயர்‌ சோழ கோனாரும்‌ கல்லில்‌ வெட்டுவித்தனர்‌. 


IX 


இது ஸ்ரீவீரப்பிரதாப தேவராய உடையார்‌ ஆட்சிக்காலத்தில்‌ திருமடை 
வளாகத்தில்‌ கைக்கோளர்‌, குடியேறாது பாழ்பட்டுவிட்ட காரணத்தினால்‌ அவர்கள்‌ 
குடியேற சலுகை வழங்கப்பட்டது. சீபண்டாரத்திலிருந்து பட்டடை நூலாயத்திற்கு முதல்‌ 
பெற்றுக்‌ கொண்டு இவர்களே விளக்கும்‌ பூசைத்‌ திருப்பணியும்‌ செய்ய வேண்டும்‌ என்றும்‌; 
கைக்கோளருடன்‌ மற்ற பிரிவினர்‌ குடியேறவும்‌, செக்கு இட்டுக்கொள்ளவும்‌ அனுமதி 
வழங்கப்பட்டதை இக்கல்வெட்டுத்‌ தெரிவிக்கிறது. 

சோமீஸ்வரமுடைய நாயனார்‌ கோயிலுக்கு திருநொந்தா விளக்குக்கும்‌ பூசைத்‌ 
திருப்பணிக்கும்‌ அதிகாரிக்கு திருப்பரிவட்டம்‌ போன்றவற்றிற்காகவும்‌ அரசர்‌ பிரதாப 
தேவமகாராயரே தானம்‌ அளித்தச்‌ செய்திக்‌ கூறப்பட்டுள்ளது. 

தமிழக அரசியல்‌ வரலாற்று சமூகம்‌ பொருளாதாரம்‌ போன்ற ஆய்விற்குத்‌ 
தேவையான அரியத்‌ தகவல்களைக்‌ கொண்ட இந்நூல்‌, தமிழக வரலாற்றினை ஆய்வு 
செய்யும்‌ ஆய்வாளர்களுக்கு உறுதுணையாக இருக்கும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


இந்நூல்‌ சிறப்புற வெளியிடுவதற்கு முழு ஒத்துழைப்பினை நல்கிய இத்துறை 
ஆணையர்‌ பொறுப்பு முனைவர்‌ சீ. வசந்தி அவர்களுக்கு எனது நன்றி. 


இரா. சலானந்தம்‌ 


கல்வெட்டாய்வாளர்‌ 


தூ.நா.அ. 
மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 
1. ஹ 


தொல்லியல்‌ தூறை தொடர்‌ எண்‌ : 5201/2013 


காஞ்சிபுரம்‌ ஆட்சிஆண்டு : 24 
ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1009 
சிவபுரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 288/1959-60 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு உ ௪ 

தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ 8 3 

முதலாம்‌ இராஜராஜன்‌ 


சிவன்‌ கோயில்‌ நுழைவாயிலின்‌ தென்புறம்‌ 


ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மணவிற்‌ கோட்டத்து புரிசைநாட்டு 
உரோடகத்து ஊரார்கள்‌, இவ்வூர்‌ ராஜராஜ ஈஸ்வரமுடைய மஹாதேவற்க்கு 
இறையிலி தேவதானமாக முன்னர்‌ கொடையளித்த நிலம்‌ நீக்கி மற்றோர்‌ 
நிலத்தை இறையிலி தேவதானமாக விற்றுக்‌ கொடுத்த செய்தி 
கூறப்பட்டுள்ளது. முன்னர்‌ கொடையளித்த நிலத்தின்‌ எல்லைகளும்‌- 
அப்போது விற்ற நிலத்திற்கு எல்லைகளும்‌ விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளன. 
இந்த சாசனத்தை ஊரார்‌ சொல்ல எழுதியவர்‌ வைகானஸன்‌ கேசவ 
சங்கர நாராயணன்‌ ஆவார்‌. 


ஹிஸ்ரீ திருமகள்‌ போலப்‌ பெருநிலச்‌ செல்வியு தனக்கே உரிமை 


பூண்டமை மன 


2. க்கொளக்‌ காஞஸூர்ச்சாலை கலமறுத்தருளி வேங்கைய்‌ நாடும்‌ 
கங்கபாடியுங்‌ நுளம்பபாடியும்‌ தடிகை 


3. ய்பாடியும்‌ குடமலைநாடும்‌ கொல்லமும்‌ கலிங்கமும்‌ எண்டிசை புகழ்தர 
ஈழமண்டமும்‌ இலட்ட 


4. பாடி ஏழரை இலக்கமும்‌ திண்டிறல்‌ வென்றித்‌ தண்டாற்‌ கொண்ட 
தன்னெழில்‌ வளர்‌ ஊழியுள்‌ எல்லா யா 


5. ண்டு ஷொழுதகைய்‌ விளங்கும்‌ யாண்டேய்‌ செழியரைத்தேசு கொர்ள்‌] 
ஸ்ரீகோவி ராஜமாஜகெஸமிவ?ராந 


6. ஸ்ரீமாஜமாஜ தேவற்க்கு யாண்டு ௨௰௫௪ ஆவது ஜயங்கொண்ட சோழ 
மண்டலத்து [மண விற்‌ கோட்டத்து 


1 


20. 


9:48 


. ப்‌ புரிசை நாட்டு உரோடகத்து ஊரோம்‌ நிலவிலையாவணக்‌ கைய்யெழுத்து 


எம்மூர்‌ ஸ்ரீமாஜ 


- மாஜ:மற ஈமுடைய 2(௱)ஹா தேவற்க்கு முன்பு நாங்கள்‌ இறைஇலி 


தேவதானமாக .உதகவவாஞ்‌ செய்து குடு 


. த்த நிலத்துக்கு கீழ்பாற்கெல்லை ம[ரு]த்துவ கிழவன்‌ தேவானை திருவடி 


சேரிய்க்கு மேற்கும்‌ தென்பாற்கெல்லை 


. .. விலி ஏத்ததுக்கு வடக்கும்‌ இன்நும்‌ தென்பாற்கெல்லை சூளை ஏத்தத்துப்‌ 


பள்ளக்கழுவலுக்கு வடக்கும்‌ 


. இன்னுங்‌ கீழ்பாற்கெல்லை சூளை ஏத்தத்துப்‌ பள்ளக்‌ கழுவலுக்கு மேற்கும்‌ 


இன்னும்‌ 


- தென்பாற்‌ கெல்லை சூளை ஏத்ததுக்குக்‌ கழுவலுக்கு வடக்கும்‌ மேல்‌ 


பாற்கெல்லை [ம]ள்ளை ஏத்ததுக்கு கிழக்கும்‌ இன்‌ 


னும்‌ தென்பாற்கெல்லை மள்ளை [ஏ* ]த்ததுக்கு வடக்கும்‌ மேல்பாற்கெல்லை 


முடக்கொற்றன்‌ கொல்லைக்கும்‌ கண்ண 


- [(முழதைய கிழவன்‌ கொல்லைக்கு கிழக்கும்‌ வடபாற்கெல்லை ஆற்றங்‌ 


கரைய்க்குத்‌ தெற்க்கும்‌ இன்னான்‌ கெல்லை உள்‌ அகப்பட்ட நிலம்‌ உண்‌ 


. ணிலம்‌ ஒழிவின்றிக்‌ கீணோக்கிய கிணறும்‌ மேநோக்கிய மரமும்‌ மற்றும்‌ 


எப்பேற்பட்டதும்‌ முன்பு நாங்கள்‌ ஸ்ரீசாஜமாஜ 


- ஏுபறரமுடைய 2ஹாஜேவற்க்கு இறைஇலி தேவதானமாக உக வவாஞ்‌ 


செய்து குடுத்த நிலம்‌ நீக்கி நாங்க 


. எர்‌ இறைஇலி தேவதானமாக விற்கின்ற நிலத்துக்கு கீழ்பாற்கெல்லை 


சிற்றரையா மூதூர்‌ நிலத்துக்கு மேற்க்கும்‌ தெ 


. ஜ்பாற்கெல்லை சூளையான அளகன . . . ஏரிய்க்கும்‌ உரோகடத்து ஊர்‌ 


நின்றும்‌ கூவத்துக்குப்‌ போன 


- ப்பெருவழிக்கு வடக்கு மேல்பாற்கெல்லை சூளை ஏத்ததுக்கு கிழக்கு 


தென்பாற்கெல்லை கெகற்றதி ஏத்ததுக்கு (வ]டக்கும்‌ இந்நுஷெ[ன்‌ *] 
பாற்கெல்‌ 

லை . . . பட்டிக்கு வடக்கும்‌ மேல்பாற்கெ[ல்‌ *]லை நீரோ[டு] காலுக்கு 
கடம்பங்கால்லுக்கு கிழக்கும்‌ இன்னும்‌ மேல்பாற்கெல்லை முடக்‌ கொற்றன்‌ 
குறி 

ச்சி வெற்ப்பில்‌ கீழைய்க்கரைய்க்கு மேற்க்கு ஒரு கோல்‌ ஆற்றுக்கேய்‌ வர 
கிழக்கு வடபாற்கெல்லை பாலாற்றில்‌ நாங்க 


[2] 


22. 


2. 


24. 


22 
26. 


27. 


28. 


29. 


30. 


ள்‌ உடைய நிலத்துக்குத்‌ தெற்கும்‌ இன்னான்கெல்லை உள்ளகப்பட்ட நிலம்‌ 
உண்ணில ஒழிவின்றிக்‌ கீணோக்கிய 

கிணறும்‌ மேநோக்கிய மரமும்‌ ஊர்‌ இருக்கையும்‌ ஏரியும்‌ மேடும்‌ பள்ளமும்‌ 
மற்றும்‌ உடும்போடிய்‌ ஆமைய்‌ ந 

டஷ நிலம்‌ எப்பேற்பட்டதும்‌ உண்ணில மொழிவின்றி இறைஇலி 
தேவதானமாக விற்றுக்குடுத்தோம்‌ இன்‌ 

னிலத்துக்கு . . . பெறுவதாகவும்‌ சென்னா[ள]ம 

ஞ்சி செய்யாததாகவும்‌ அன்னீர்‌ பாய்ச்சிய்க்‌ கொள்ளப்‌ பெறுவதாகவும்‌ 
இந்நிலஞ்‌ சுட்டி நீர்விலை கொள்ளப்‌ பெறாத 

தாகவும்‌ எம்மூர்‌ வரிசை ஆள(ா) நால்குடி மடவிளாகத்து இறுப்பதாகவும்‌ 
இவர்களைச்‌ சில்லிறை சோறு மாட்டு உள்பட மற்றுமெப்‌ே 

பர்ப்பட்டதுங்‌ காட்டப்பெறாததாகவும்‌ இப்பரிசொட்டி இறைஇலி மேவ 
தானமாக ஒரு காலாவதும்‌ இரு காலாவதும்‌ முக்கா 

லாவதும்‌ விற்றுக்குடுத்தோம்‌ உரோடகத்து ஊரோம்‌ ஊரார்‌ சொல்ல 
எழுதிநேன்‌ இவ்வூர்‌ வைய்கானஸன்‌ கேசவ 


ன்‌ சங்கர நாராயணநேன்‌ இவை என்‌ எழுத்து 


த.நா... தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 502/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
பொழி 
எழுத்து 
அரச 
அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 9 
ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1021 
சிவபுரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 287/1959-60 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

கிரந்தம்‌ கலந்த தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ இது: 

முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 


சிவன்‌ கோயில்‌ அர்த்த மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 


முதலாம்‌ இராஜேந்திர சோழன்‌ மெய்கீர்த்தியுடன்‌ தொடங்குகிறது 
இக்கல்வெட்டு. ஸ்ரீராஜராஜுஸ்வரமுடைய மஹாதேவர்‌ கோயிலுக்கு 
அரசன்‌ இராஜேந்திர சோழனே ஆபரணங்கள்‌ செய்தளித்த தகவல்‌ 
கூறப்பட்டுள்ளது. அணிகலன்களின்‌ பெயர்களும்‌ அவற்றின்‌ எடையும்‌ 
கூறப்பட்டதுடன்‌, அணிகலன்களில்‌ பதிக்கப்பட்ட மாணிக்கம்‌, வயிரம்‌, 
பச்சை, இளஞ்சிவப்புக்கற்கள்‌, சிறிய மாணிக்கம்‌ ஆகியனவும்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆபரணங்களுடன்‌ வெண்சாமரை, 80 
பொற்பூக்கள்‌ போன்றனவும்‌, இக்கோயில்‌ ஆடவல்லார்‌ அபிமாந மேரு 
விடங்க தேவருக்கு திருவபிஷேகம்‌ செய்த பொன்னும்‌ பொன்னாலான 
திருமாலை, தோடு, வாகு வலையம்‌, திருக்கைய்க்காறை நான்கு, 
திருக்காற்காறை இரண்டு, பாதசாயல்‌ இரண்டு ஆகியவற்றிற்கு 
பயன்படுத்தப்பட்ட பொன்னின்‌ அளவுகளும்‌ கொடுக்கப்பட்டி 
ருக்கின்றன. அதேபோல அத்தேவர்‌ தேவியார்க்கும்‌ திருமாலை, வாகு 
வலையம்‌, பட்டிகை ஆகியனவும்‌ அணிகலன்கள்‌ கொடுக்கப்பட்ட விவரம்‌ 
கூறப்பட்டுள்ளது. இஷபவாகன தேவருக்கும்‌, அவர்‌ தேவியார்க்கும்‌ 
ஆபரணங்கள்‌ மன்னன்‌ பெயரிலேயே செய்தளிக்கப்பட்டிருக்கின்றன. 

(1) ஸ்ரீராஜேந்திர சோழன்‌ இட்ட பொற்பூ 

(2) ஸ்ரீராஜேந்திர சோழன்‌ பொன்னின்‌ தளிகை 

(3) ஸ்ரீராஜேந்திர சோழன்‌ மண்டை 

(4) ஸ்ரீராஜேந்திர சோழன்‌ பட்டம்‌ 

(5) ஸ்ரீராஜேந்திர சோழன்‌ வெண்சாமரை 


1. ஷஹிஷஸ்ரீ திருமன்னி வளர இருநில மடஞையும்‌ போற்சயப்பாவையுஞ்‌ 
சீர்த்தணிச்‌ செல்வியுகன்‌ பெருஷேவியராகி இன்புற நெடு 


A 


17. ட்டின மாணிக்கம்‌ ஒன்று[ம்‌ *] ஆக கல்லடங்க தன்மக்‌ கட்டளைக்‌ கல்லால்‌ 


19. 


20. 


21. 


2 


23. 


24. 


2 


நிறை ஒன்பது மஞ்சாடியும்‌ நாலு மாவும்‌ மேற்படி தாலி ஒன்றினால்‌ ஏறின 
மாணிக்‌ 


. கம்‌ ஒன்றும்‌ வயிர[ம்‌*] மூன்றும்‌ பச்சை ஒன்று நடுவு கட்டின சிறிய 


மாணிக்கம்‌ ஒன்றும்‌ ஆகக்‌ கல்லடங்கத்‌ தன்ம கட்டளைக்‌ கல்லால்‌ நிறை 
எட்டு மஞ்ச [£]| 

டியு[ம்‌*] மூன்று மாவும்‌ நாண்‌ இரண்டிநாள்‌ தன்மக்‌ கட்டளைக்‌ கல்லால்‌ 
நிறை பொன்‌ முக்கழஞ்சரையும்‌ வட்டமணி இருபத்தொன்றினாற்‌ தன்ம 
கட்டளைக்‌ கல்லால்‌ நிறை 

[பென்‌ கழஞ்சே காலும்‌ திருச்செவிமலர்‌ பன்னிரண்டினால்‌ மேற்படி 
கல்லால்‌ நிறை பொன்‌ முக்கழஞ்சு ஸ்ரீ மாஜேஷ,, சோழன்‌ வெண்சாமரை 
ஓ 

ன்றினால்‌ அலகு நிலைப்படி குடிஞைக்‌ கல்லால்‌ நிறை பொன்‌ இருபத்து 
நாற்‌ கழஞ்சே மஞ்சாடியும்‌ ஸ்ரீமாஜேக._ சோழன்‌ வெண்சாமரை ஒன்றினா 
ல்‌ அலகு நிலைப்படி குடிஞைக்‌ கல்லால்‌ நிறை பொன்‌ இருபத்து 
முக்கழஞ்சேய்‌ மஞ்சாடியும்‌ திருப்பொற்கை ஈச்சொப்பி அலகு நிலைப்படி 
குடி 

ஷைக்‌ கல்லால்‌ நிறைபொன்‌ இருபத்தொன்பதின்‌ கழஞ்சேய்‌ ஒன்பது 
மஞ்சாடியும்‌ இவையிற்றிற்‌ கொட்டைத்‌ தலைக்கிட்ட பொன்‌ வரயோலைப்‌ 
படி அரைக்கழஞ்சே யிரண்டு மஞ்சாடியும்‌ பொற்பூ ஒன்றினால்‌ தன்ம 
கட்டளைக்‌ கல்லால்‌ நிறை பொன்‌ இரு கழஞ்சாகப்‌ பொற்பூ எண்பதி 
னாற்‌ “வரு ற்றுபதின்‌ கழஞ்சும்‌ திருமாலை ஒன்றினாற்‌ தன்ம கட்டளைக்‌ / 
கல்லால்‌ நிறை பொன்‌ எழு கழஞ்சேய்‌ முக்கா 


26. லே அரைக்காலும்‌ ஆடவல்லார்‌ ௯ஷி3௩மேரு விடங்க சேவர்க்கு யாண்டு 


27. 


28. 


௬ ஆவது நாள்‌ ௩௱க னால்‌ சாத்தி அருளக்குடுத்த திருவஷிஷேகம்‌ 
ஒன்றிற்கு [கு] 

டிஞைக்‌ கல்லால்‌ நிறை பொன்‌ நாற்பத்தொன்பதின்‌ கழஞ்சேய்‌ நாலு 
மஞ்சாடியு[ம்‌ *] மும்மாவரையும்‌ திருமாலை ஒன்றினாற்‌ மேற்படி கல்லா 

ல்‌ நிறை பொன்‌ முக்கழஞ்சேய்‌ காலே ஒன்பது மாகாணியும்‌ கம்பி 
ஒன்றினால்‌ மேற்படி கல்லால்‌ நிறைபொன்‌ கழஞ்சேய்‌ ஒன்பது மாகா 


29. ணியும்‌ திருக்காதிற்‌ சாத்தி அருளும்‌ தோடு ஒன்றினால்‌ மேற்படி கல்லால்‌ 


நிறை பொன்‌ கழஞ்சேய்‌ காலே மூன்று மாவும்‌ வாஹு வலையம்‌ இரண்‌ 


6 


~ 


[0 0] 


. துயில்‌ ஊழிஉள்‌ இடைதுறை நாடுஷடர்வன வேலிப்‌ படர்‌ வனவாசியுஞ்‌ 


சுள்ளிச்‌ சூழ்மதிட்‌ கொள்ளிப்பாக்கையும்‌ நண்ணற்‌ கருமு 


. ரண்‌ மண்ணைக்‌ கடக்கமும்‌ பொருகடல்‌ ஈழத்தரை [சர்‌ தம்‌]முடியும்‌ ஆங்க 


. வர்‌ தேவியர்‌ ஒங்கெழில்‌ முடியு முன்னவர்‌ பக்கற்‌ தென்னவன்‌ வைத்த 


சுக, முடியும்‌ இனி, ஆரமுஷெண்டிரை ஈழமண்ட 


. டல முழுவதும்‌ எறிபடைக்‌ கேரளன்‌ முறைமையிற்‌ சூடுங்‌ குலதனமாகிய 


பலர்‌ புகழ்‌ முடியுஞ்‌ செங்கதிர்‌ மாலையும்‌ சங்கதி 


 ர்வேலைத்‌ தொல்பெருங்காவல்‌ பல்பழஷீவுஞ்‌ செருவிற்‌ சினவி 


இருபத்தொருகால்‌ அரைசுகளை கட்ட பரசிராமன்‌ மேல்‌ வரு 


. ஞ்‌ சஹிமற்றீவரண்‌ கருதி யிருத்திய செம்பொற்றிருத்தகு முடியும்‌ மாப்பொரு 


தண்டாற்‌ கொண்ட கோப்பரகேஸரி புநரான ஸ்ரீரா(ஜே] 


ந சோழ ஜேவற்கு யாண்டு ௨ ஆவது ஜயங்கொண்ட சோழமண்டலத்து 


மனை௫இற்‌ கோட்டத்துப்‌ புரிசை நாட்டு உரோடகத்து ஸ்ரீமாஜ 


- மாஜ அூமறரமுடைய 2ஹாடஜவற்கு உடையார்‌ ஸ்ரீமசாஜேஷ_ சோழ 


தேவர்‌ [க்கு *] யாண்டு ௯ ஆவது நாள்‌ . . . னாற்‌ சாத்தி அருளக்‌ குடுத்த 
திருப்பொ 


. ற்‌ கொள்கை ஒன்றினால்‌ குடிஞைக்‌ கல்லால்‌ நிறை பொன்‌ இருநூற்றுக்‌ 


கழஞ்சும்‌ யாண்டு ௭ ஆவது நா(ரா)ள்‌ மரு னா(ல்‌] உடையார்‌ ஸ்ரீராஜேவ,. 
சே[£] 


. ழ தேவர்‌ இட்ட பொற்பூ ஒன்றினால்‌ குடிஞைக்‌ கல்லால்‌ நிறை பொன்‌ 


ஐய்ங்கழஞ்சும்‌ ஊரார்‌ . . பட்டம்‌ மூன்றினாற்‌ தன்ம கட்டளைக்கல்‌ 
லின்‌ . . .பொன்‌ முப்பதின்‌ கழஞ்சும்‌ ஸ்ரீசாஜேஷ.,_ சோழன்‌ பொன்‌ 
நின்றளிகை ஒன்றினான்‌ குடிஞைக்‌ கல்லால்‌ அலகு நிலைப்படி பொன்‌ 


. இருநூற்று நாற்பத்தெண்‌ கழஞ்சும்‌ ஸ்ரீமாஜேவ., சோழன்‌ மண்டை 


ஒன்றினாற்‌ குடிஞைக்‌ கல்லால்‌ அலகு நிலைப்படி பொன்‌ நாற்பத்து 
முக்கழஞ்‌ 


. சே முக்காலே அரைக்காலும்‌ ஸ்ரீசாஜேஷ... சோழ [பட்டம்‌] ஒன்றினாற்‌ 


குடிஞைக்‌ கல்லால்‌ அலகு நிலைப்படி பொன்‌ பதினைய்ங்‌ கழஞ்சே 


. அரைக்காலும்‌ மாணிக்கத்தாலி ஒன்றினால்‌ ஏறின மாணிக்கம்‌ ஒன்றும்‌ 


வயிர [ம்‌ *]மூன்றும்‌ பச்சை ஒன்றும்‌ இளநிறஞ்‌ சிவப்பொன்நுமாக கல்லடங்க 


. த்தனம்‌ கட்டளைக்‌ கல்லால்‌ நிறை அரைக்‌ கழஞ்சே மூன்று மஞ்சாடியும்‌ 


மேற்படி தாலி ஒன்றிநால்‌ ஏறின மாணிக்க(ம்‌] * ஒன்றும்‌ வயிரம்‌ ஆறும்‌ 
நடுவு ௧ 


30. 


oi 


32 


33. 
34. 
வ க 


36. 


37. 


டினால்‌ மேற்படி கல்லால்‌ நிறை பொன்‌ ஐய்ங்கழஞ்சரையே மஞ்சாடியும்‌ 
நாலுமாவும்‌ திருக்கைய்க்காறை நாலிநால்‌ உரு எட்டினால்‌ மேற்படி கல்லா 
ல்‌ நிறை பொன்‌ இருபதின்‌ கழஞ்சரையே மஞ்சாடியும்‌ ஒன்பது மாவரையும்‌ 
திருக்காற்க்காறை இரண்டினால்‌ உரு நாலினால்‌ மேற்படி கல்லால்‌ நிறை 
பொன்‌ பதின்‌ முக்கழஞ்சரையும்‌ பாதசாயல்‌ இரண்டினால்‌ மேற்படி கல்லால்‌ 
நிறைபொன்‌ நாற்கழஞ்சரையே இரண்டு மஞ்சாடியும்‌ எழுமாவும்‌ 
இத்தேவர்‌ நம்பிராட்டியார்‌ திருவலிஷேகம்‌ ஓ 

ன்பதின்‌ கழஞ்([ச] ஏழுமாகாணி அரைக்காணி 

கழஞ்சே முக்காலே . . . . . கையு திருமாலை ஒன்றினால்‌ மேற்படி 
கல்லால்‌ 

பொன்‌ முக்கழஞ்சே இரண்டு மஞ்சாடியும்‌ த . . அரைக்காணியும்‌ திருவு 
நாலும்‌ உரு இர 

ண்டினால்‌ மேற்படி கல்லால்‌ நிறை பொன்‌ கழஞ்சே ஆறு மஞ்சாடியும்‌ மொரு 
மாவும்‌ வா 


38.[ஹ”] வலைய்‌ இரண்டினால்‌ மேற்படி கல்லால்‌ நிறை பொன்‌ ஐய்ங்கழஞ்சே 


39. 


40. 


ட்ப சத்த 


42. 


43. 


44. 


45. 


46. 


இரண்டு மஞ்சாடியுமாறு 

மாவுஷிருக்காறை இரண்டினால்‌ உரு நாலினால்‌ மேற்படி கல்லால்‌ நிறை 
பொன்‌ எண்‌ கழஞ்சே காலே காணி அரைக்கா 

ணியும்‌ தி . . . . ப்பட்டிகை ஒன்றினால்‌ மேல்படி கல்லால்‌ நிறை ..... 
கழஞ்சே முக்காலே மஞ்சாடியும்‌ அஞ்சுமாவும்‌ 

காற்காறை இரண்டினால்‌ உரு நாலினால்‌ மேற்ப்படி கல்லால்‌ நிறை 
பொன்‌ இரு கழஞ்சே மஞ்சாடியும்‌ எட்டுமாவ 

ரையும்‌ இஷலவாகந மேவர்‌ திருவாபரண முதல்‌ திருவவிஷே[கம்‌] 
ஒன்றினால்‌ குடிஞைக்‌ கல்லால்‌ நிறை பொன்‌ முப்பத்து 

[எ]ண்‌ கழஞ்சே இரண்டு மஞ்சாடியும்‌ ஒருமா முக்காணி அரைக்காணியும்‌ 
திருமாலை ஒன்றினால்‌ மேல்ப்படி கல்லால்‌ நிறை பொ 

ன்‌ முக்கழஞ்சே ஆறு மஞ்சாடியும்‌ மும்மா முக்காணியும்‌ வாஹ "வலையம்‌ 
மேற்படி கல்லால்‌ 

நிறை பொன்னாற்‌ கழஞ்சரையே மூன்று மஞ்சாடியும்‌ ஒன்பது மாகாணி 
அரைக்காணியும்‌ திருக்கைக்காறை இ 

ரண்டினால்‌ உரு நாலினால்‌ மேல்படி கல்லால்‌ நிறை பொன்‌ பன்னிரு 
கழஞ்சே எட்டு மாவரையும்‌ திருக்க[£] 


7 


47. 


48. 


49. 
50. 


ற்‌ காறை இரண்டினால்‌ உரு னாலினால்‌ மேற்படி கல்லால்‌ நிறை பொன்‌ 
பதினொரு கழஞ்சரையே அரைமாவரைக்காணியும்‌ இஷப 


வாஹன தேவர்‌ நம்பிராட்டியார்‌ திருவாபரண முதல்‌ திருவஷிஷேகம்‌ 
ஒன்றினால்‌ குடிஞை கல்லால்‌ நிறை பொன்‌ பதின்‌எண்‌ கழஞ்சேய்‌ மு 
க்காலே ஏழுமாவரையும்‌ திருவும்‌ நூலும்‌ உரு இரண்டினால்‌ 

[எ]ட்டு மா முக்காணியும்‌ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 503/2013 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 16 

ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1028 
சிவபுரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 227,228/1961-62 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ 5 இ 

முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 


சிவன்‌ கோயில்‌ தெற்கு ஜகதி 


குறிப்புரை : முதலாம்‌ இராஜேந்திர சோழனின்‌ மெய்க்கீர்த்தியுடன்‌ தொடங்குகிறது. 


இவ்வூர்‌ ஸ்ரீராஜராஜீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ பண்டாரத்திலிருந்து 
சிங்காளந்தகச்‌ சதுர்வேதி மங்கலத்து மகாசபையினர்‌ நூறு கழஞ்சு 
பொன்னைப்‌ பெற்றுக்‌ கொண்டு அதற்கு வட்டியாக ஆண்டுக்கு 166 கலம்‌ 
இரு தூணி நெல்‌ கோயிலில்‌ அளந்து கொடுப்பதாக சம்மதித்தச்‌ செய்தி 
கூறப்பட்டுள்ளது. அதே போன்று கோட்டூர்‌ எனும்‌ சோழவிச்சாதிரச்‌ 
சதுர்வேதி மங்கலத்து மகாசபையினர்‌ 40 கழஞ்சுப்‌ பொன்‌ பெற்றுக்‌ கொண்டு 
66 கலம்‌, 2 தூணி நெல்‌ கோயில்‌ பண்டாரத்தில்‌ வந்து அளந்திட 
சம்மதித்துள்ளனர்‌. 


கல்வெட்டு : 


1. 


[ஹஸிஸ்ரீ ஸ்ரீ திருமன்‌]னி வளர இருநிலமடந்தையும்‌ போர்‌ செயப்‌ பாவையும்‌ 
சீர்தனிச்‌ செல்வியும்‌ [தன்பெருந்தேவியராகி இன்புற] 


. இடைதுறை நாடுவடர்வன வேலிபடர்வன வாசியுஞ்‌ சுள்ளிச்சூழ்‌ மதிட்‌ 


கொள்ளிப்‌ பாக்கையுந்‌ நண்ணற்‌ கருமுரண்‌ 


. ஈழத்தரயர்‌ தம்முடியுமாங்கவர்‌ தேவியரோங்‌ கெழில்‌ [முடி]யும்‌ முன்னவர்‌ 


பக்கற்றென்னவர்‌ வைத்த சுஷர முடி 


ஈழ மண்டல முழுவதும்‌ எறிபடைக்‌ கேரளர்‌ முறைமையிற்‌ சூடும்‌ 


[குலத]னமாகிய பலர்‌ புகழ்‌ முடியும்‌ . . . . 


வேலைத்‌ தொல்பெருங்காவற்‌ பல்பழஷீவுஞ்‌ செருவிற்‌ சினவில்‌ 


இருபத்தொரு காலரைசு களைகட்ட பரசுராமன்‌ மேல்‌ வருஞ்‌ .. . 


. செம்பொற்றிருத்தகு முடியும்‌ பயங்கொடு பழிமிக முயங்கியில்‌ முது 


கிட்டொளித்த செயசிங்கனைப்‌ பெரும்‌ புகழோடும்‌ 


9 


20. 


21. 


ம்‌ 


பாடி ஏழரை இலக்கமும்‌ நவநெதிக்‌ குலப்பெரு மலைகளும்‌ விக்கிரம வீரர்‌ 
சக்கர கோட்டமும்‌ முதிர்பட வல்லை மதுர மண்டல . . . 

நாமனைக்‌ கோனையும்‌ வெஞ்சின வீரர்‌ பஞ்சப்பள்ளியும்‌ பாசடைப்‌ பழன 
மாசுணி தேசமும்‌ அயர்வில்‌ வண்‌ கீர்த்தி 

த்த குலத்தினி தனை விளையமர்க்‌ களத்துக்‌ [கிளையோடும்‌ பிடித்துப்‌ 
பலதனத்‌ தொடு திறை].... 


- (குலதனக்‌ குவையுங்‌ கிட்டருஞ்‌ செறிமினை] ஒட்ட விஷயமும்‌ பூசுரர்‌ 


சேர்நல்‌ கோசலநாடுகநபாலனை வெம்முனை அழித்து. 


. வண்டுறை சோலைத்‌ த[ண்ட புத்தியும்‌ ரண சூரனை முரணுறத்‌ தாக்கித்‌ 


திக்கணை கீர்த்தித்‌ தக்கண லாடமும்‌ கோவிந்த சஷன்மா. . . 


. தங்காத சாரல்‌ [வங்காள தேசமும்‌] தொடுகடல்‌ சங்கு கொட்டல்‌ 


மயில்பாலனை வெஞ்சமர்‌ வளாகத்தஞ்சுவித்தருளி 


. ஒண்திறல்‌ யானை [யும்‌ பெண்டிர்‌] பண்டாரமும்‌ நித்தில நெடுங்கடலுத்திர 


லாடமும்‌ வெறிமலர்த்‌ தீத்தத்து 


. தறிபுனல்‌ கங்கையும்‌ அலைகடல்‌ நடுவுற்‌ பலகலஞ்‌ செலுத்திச்‌ சங்கிராம 


விரைசயோத்‌]துங்கபநனாகிய கிடார 


. த்தரயனைய்‌ வாகயம்‌ யெருகடல்‌ கும்பக்கரியோடு மகப்படுத்துரிமை[யில்‌ 


பி]றக்கிய பெருநதிப்‌ பிறக்க 


. மும்‌ ஆர்த்தவன்‌ அகநகர்ப்‌ போர்த்தொழில்‌ வாய்தலில்‌ விச்சாதிர 


தோர(ண [மும்‌ முத்தொளிர்‌ புனைமணிப்‌ புத 


. வமும்‌ [கனமணிக்‌] கதவமும்‌ நின்ற ஸ்ரீ விஜயமும்‌ துறை நீர்ப்‌ பண்ணையும்‌ 
நன்மலையூரெயில்‌ 

. [தொ]ன்‌ மலையூரும்‌ ஆழ்கடலகழ்‌ சூழ்‌ மாயிருடிங்கமும்‌ கலங்கா 
வல்வினை இலங்காசோ [கமும்‌ காப்புறு நி] 

. றை புனல்‌ மாப்பாளமும்‌ காவலன்‌ புரிசை மேவலிபங்கமும்‌ . . . வளைய 
கலைத்தக்‌ே 
கார்புகழ்‌ தலைதக்கோலமும்‌ தீதமர்வல்வினை மாதமலிங்கமும்‌ கலாமுரிக்‌ 


கடுந்திறல்‌ இலாமுரித்தேசமும்‌ தேனக்கர்‌ 
பொழில்‌ மானக்கவாரமும்‌ தொடுகடற்‌ காவல்‌ கடுமுரட்‌ கடாரமும்‌ மாப்பொரு 
தண்டாற்‌ கொண்ட கோப்பரகேஸரி உரமான 


. உடையார்‌ ஸ்ரீ ராஜேஷ_ சோழ தேவற்கு யாண்டு மக ஆவ[து] ஐயங்கொண்ட 
சோழ மண்டலத்து பெருமூர்‌ நாட்டு 
[நடுவன்மலை சிங்காளந்தக*| . . . ருதுவெஃகி மங்கலத்து 2ஹாஸடமெ 


10 


24. 


:...! ததக 


26. 


கம்‌ 


28. 


20. 


3 


௨2 


35. 


36. 


வர்க 


38. 


39. 


40. 


எழுத்து மனையிற்‌ கோட்டத்துப்‌ புரிசை நாட்டு உரோடகத்து ஸ்ரீமாஜமாஜ 
ஈ முடைய உஹாசெவர்‌ 

பரகன்மிகன்‌ பக்கல்‌ இத்தேவர்‌ பண்டாரத்து யாங்கள்‌ கொண்ட 
கடவ பொன்‌ மந கட்டளைக்கல்‌ 

லால்‌ துளை நிறை பொன்‌ நூற்றுக்‌ கழஞ்சு இப்பொன்‌ நூற்றுக்‌ கழஞ்சும்‌ 
கொண்டு கடவோமாக கொண்ட பரிசாவது 

பொன்‌ கழஞ்சிநுக்கும்‌ ஆண்டு பலிசை இராஜகேசரியால்‌ அளந்து ஆக 
வந்த நெல்‌ நூற்றறுபத்தறு கல 

நே இரு தூணியும்‌ ஆட்டாண்டு தோறும்‌ சஷ_ாதித்தவற்‌ கொண்டு 
இத்தேவர்‌ திருமுற்றத்தே வந்து தேவர்‌ கன்மிக 

ள்‌ வசம்‌ பண்டாரத்து அளந்து தரவு கொள்வோமாகவும்‌ இம்முதற்பொன்‌ 
கொள்கவென்று சொல்லப்பெறா 


. தோமாகவும்‌ இந்நநிறம்பில்‌ ஆட்டாண்டுத்தோறும்‌ நெல்லு வழுவாமை 


அளப்ப 


. பெறுவதாகவும்‌ இம்மன்றபாடு இறுத்தும்‌ இப்பலிசை ஆட்டாண்டு தோறும்‌ 


நெல்லு . . களம்‌ அளப்ப 


... ஈண்டவர்க்கும்‌ மாவடை குடுப்பதாகவும்‌ இப்படி இட்டுக்குடுத்தோம்‌ 


. . . . து மங்கலத்தோம்‌ பணிக்க எழுதினேன்‌ இவூர்‌ ஸ்தன நாக்கய்ண்ன்‌ 


. ஜான பண்டிதப்‌ பிரியனேன்‌ இவை என்‌ எழுத்து யாண்டு மக ஆவது 


ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து மணவிற்‌ கோட்டத்து 

கன்றூர்‌ நாட்டு கோட்டூராகிய சோழச்சதுர்வேதி மங்கலத்து சபையோம்‌ 
யெழுத்து இக்கோட்டத்து புரிசை நாட்டு 

உரோடகத்து ஸ்ரீ மாஜமாஜ.ுறறமுடைய உடைய ஆதிதாஸ சண்டேஸ்வரன்‌ 
பக்கல்‌ இத்தேவர்‌ பண்டாரத்து யாங்கள்‌ 

கொண்டு கடவ பொன்‌ மநக்கட்டளை கல்லால்‌ துளை நிறை பொன்‌ 
இப்பொன்‌ நாற்பதின்‌ கைக்‌ கொண்டு கடவோம்‌ கொண்ட பரிசாவது 
பொன்‌ கஞ்சினுக்கு வரை பலிசை இராஜகேசரியால்‌ அளந்து ஆக வந்த 
நெல்‌ அறுபது கலநே இரு தூணியும்‌ 

பண்டாரத்து அளந்து தரவு கொள்கவும்‌ இம்முதற்பொன்‌ கொள்கவென்று 
சொல்ல மாகவும்‌ கை கொண்டு இதற்கு 


. . நிசதம்‌ நேர்‌ பொன்‌ அரசி பெறுவதாக 


11 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 504/2013 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


கல்வெட்டு : 


2. 


ல 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 15 
ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1267 
சிவபுரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 290/1959-60 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

பாண்டியர்‌ ஊ.க.எண்‌ : 8 


முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ 
சிவன்‌ கோயில்‌ அர்த்த மண்டபத்‌ தென்புறம்‌ நுழைவாயில்‌ அருகில்‌ 


ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மணவிற்‌ கோட்டத்து புரிசை நாட்டு 
உரோடகம்‌ என்ற இவ்வூரிலுள்ள ஸ்ரீ ராஜராஜ ஈஸ்வரமுடைய மகா தேவர்‌ 
கோயிலில்‌ சந்தி விளக்கு ஒன்று எரிப்பதற்கு கூவம்‌ என்ற தடாக சமுத்திர 
நல்லூரைச்‌ சேர்ந்த வாசுதேவன்‌ காராணை விழுப்பரையன்‌ என்பவரின்‌ 
மகள்‌ ஆறைச்சியார்‌ என்பவர்‌ கொடையாக அளித்த ஒன்பது 
பணத்தையும்‌ பெற்றுக்கொண்டு இக்கோயில்‌ சிவபிராமணர்கள்‌ 
விளக்கெரிக்க சம்மதித்தச்‌ செய்திக்‌ கூறப்பட்டுள்ளது. 


. ஹஹிஸ்ரீரு கோற்சட பன்மர்‌ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ சுந்தர 


பாண்டிய தேவற்கு மருவ 

து ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து மணவிற்‌ கோட்டத்து புரிசை 
நாட்டு உரோடகத்து ஸ்ரீ இராஜ 

ராஜிசுரமுடைய மாமேவற்கு கூவமான தியாக சமுத்திர நல்லூர்‌ 
இருங்கணூர்க்‌ கிழவன்‌ வாசுதேவன்‌ காரா 


4. னை விழுப்பரையன்‌ பி[ள்‌]*ளை ஆறைச்சியார்‌ வைத்த சந்தி விளக்கு 


௯ 


6. 


A 


8. 


க இவ்விளக்கு ஒன்றும்‌ இக்கோயில்‌ சிவப்‌ 

பிராமணர்‌ காஸிவ கோத்திரத்து உருத்திர பட்டனும்‌ க[வு]மிக 
கோத்திரத்து ஆளவந்தார்‌ பட்டனும்‌ இவர்‌ 

பக்கல்‌ கைக்கொண்ட பணம்‌ ௯ இப்பணம்‌ ஒன்பதும்‌ கைக்கொண்டு 
சந்திராதித்தவரை திருமுன்பே திச விளக்கு 

எரிக்க கடவோமாக சம்மதித்தோம்‌ உருத்திரபட்டனும்‌ ஆளவந்தான்‌ 
பட்டனும்‌ இவ்வி 

ருவோம்‌ இது மி2ஸஹெணம டெ 


12 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 505/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 15 

வட்டம்‌ : ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 1267 
ஊர்‌ : சிவபுரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 289/1959-60 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து :  கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

அரசு : பாண்டியர்‌ ஊ.க.எண்‌ : 5 

அரசன்‌ : முதலாம்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ 

இடம்‌ : சிவன்‌ கோயில்‌ அர்த்த மண்டபத்தின்‌ தென்புறச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மணையிற்‌ கோட்டத்து புரிசை நாட்டு 
உரோடகம்‌ என்ற இவ்வூரிலுள்ள இராஜராஜீஸ்வரமுடைய மகாதேவர்‌ 
கோயிலுக்கு சந்தி விளக்கு ஒன்று எரிப்பதற்கு மாத்தூர்‌ கிழவன்‌ வடுகன்‌ 
இரா விழுப்பரையனின்‌ பெண்‌ பிள்ளை (மகள்‌) உமையாண்டை என்பவள்‌ 
கொடையளித்த ஒன்பது காசுகளையும்‌ இக்கோயில்‌ சிவபிராமணர்கள்‌ சிலர்‌ 
பெற்றுக்‌ கொண்டு விளக்கெரிக்க சம்மதித்தச்‌ செய்தி கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 
1. ஷஹஹிஸ்ரீ கோச்சடபன்மர்‌ திரிபுனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ சுந்தர 
பாண்டிய தேவற்கு ஸூ யரு வது 
2. ஐ(ய)*ங்கொண்ட சோழ மண்டலத்து மணவிற்‌ கோட்டத்து புரிசை 
நாட்டு உரோடகத்து ஸ்ரீஇராஜராஜிசுரமுடை 


3. ய மா]ஹாசேவற்கு இவ்வூர்‌ மாத்தூர்‌ [கி]ழவன்‌ வடுகன்‌ இரா 
விழுட்பரையன்‌ பெண்‌ பி[(ள்‌]*ளை உ[மை] யாண்டை வைத்த சந்‌ 


4. தி விளக்கு க இ[வ்‌]*விளக்கு ஒன்றும்‌ இக்கோஇல்‌ ஸ்ரிவப்‌ பிராமணர்‌ 
காசிவ கோத்திரத்து உருத்திரபட்டனும்‌ கவிசிக கோ 

5. த்திரத்து ஆளவந்தான்‌ பட்டனும்‌ கை[க்கெ]*ாண்ட பணம்‌ ௯ 
இப்பணம்‌ ஒன்பதும்‌ கைக்கொண்டு சந்திராதித்தவரை சந்தி 

6. விளக்கு திருமுன்பே திருவிளக்கு எரிக்க கடவோம்‌ உருத்திர 
பட்டனும்‌ ஆளவந்தான்‌ பட்டனும்‌ இவ்விருவோ 

7. ம்‌ இது ஸ்ரீசாஸேசுர இ[ர*]-ஷ 


13 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 506/20 13 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு த்‌, 

வட்டம்‌ : ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 1019 
ஊர்‌ : சிவபுரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 233/1961-62 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து :  கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

அரசு : சோழர்‌ ஊ.க.எண்‌ - 

அரசன்‌ : முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 

இடம்‌ : சிவன்‌ கோயிலின்‌ அர்த்த மண்டபக்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : முதலாம்‌ இராஜேந்திர சோழனின்‌ மெய்கீர்த்தியுடன்‌ தொடங்குகிறது 
இக்கல்வெட்டு. ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மணையிற்‌ 
கோட்டத்துக்‌ கன்றூர்‌ நாட்டு கூவமான மதுராந்தக நல்லூர்‌ உடன்‌ 
சேர்ந்த சிற்றரையர்‌ பூதூரான ஸ்ரீ மதுராந்தக சேரியிலுள்ள ஏரிக்கு 
பாலாற்றிலிருந்து நீர்‌ பாய்கிற வாய்க்காலை இவ்வூர்‌ ஸ்ரீராஜராஜ 
ஈஸ்வரமுடைய மஹாதேவற்கு இறையிலி தேவதானமாகக்‌ கொடை 
யளித்து ஊரார்கள்‌ கல்லில்‌ வெட்டுவித்தச்‌ செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 
1. ஸஹிஸ்ரீ திருமன்னி வளர இருநில மடந்தையும்‌ போர்ச்‌ செயப்பாவையுஞ்‌ 
சீர்த்த 
. ன்‌ பெருஷேவியராகி இன்புறதெடு துயிலூழியிடை துறை நாடு ந்துடர்வன 
வேலிப்படர்‌ 


MN 


ல 


[வன வாசியுஞ்‌ சுள்ளி சூம்‌ மதிட்‌ கொள்ளிப்பாக்கையு நண்ணற்‌ ௧௬ 
முரண்‌ மண்ணைக்‌ கடக்கமும்‌ பெரா] 


பனு 


கடலீழத்தரைசர்‌ தழுடியும்‌ ஆங்கவர்‌ தேவிய ரோங்கெழில்‌ முடியு முன்னவர்‌ 
பக்கற்‌ றென்னவர்‌ வைய்த்‌[த] 


னு 


சுரை முடியும்‌ இஷிரனாரமு ஜென்டிலை ஈழ மண்டல முழுவதும்‌ எறிபடைக்‌ 
கேரளன்‌ முறைமையிற்‌ சூடுங்‌ 


6. குலதனமாகிய பலர்‌ புகழ்‌ முடியுஞ்‌ செங்கதிர்‌ மாலையுஞ்‌ சங்கதிர்‌ வேலைத்‌ 
தொல்‌ பெருங்‌ காவற்‌ பல்ப 


7. ழஞீபவுஞ்‌ செருவிற்‌ சினவி இருபத்தொரு காலரைசு களைகட்ட பரசுராமன்‌ 
மேல்‌ வருஞ்சாவிபற்றீய்‌ வர[ன்‌ | 


114 


1 


16. 


15 


கருதி இருத்திய செம்பொற்றிருத்தகுமுடியு[ம்‌ *] மாபொரு தண்டாற்‌ 
கொண்ட கோப்பரகேஹரி வரான ஸ்ரீமாஜே 


க, வோட தேவற்கு யாண்டு ௭ ஆவது ஐயங்கொண்ட சோழ மண்டலத்து 
மணையிற்‌ கோட்டத்துக்‌ ௧ 


. ன்றூர்‌ நாட்டு கூவமான மதுராகக நல்லூர்‌ ஊரோம்‌ எங்களுரோடும்‌ ஏறின 


சிற்‌[ற * ]ரையர்‌ பூதூரா(ன *] ஸ்ரீ [மது] 


ராக சேரிய்‌ ஏரிய்க்கு பாலாற்றின்‌ நின்‌[றே[ய்‌ பா[ய்‌*]க வாய்க்காலுக்கு 


கீழ்பாற்கெல்லை சிற்றரையர்‌ பூதூரான ஸ்ரீ மதுரா 


, ஒகச்சேரி எல்லைய்க்கு மேற்க்கும்‌ தென்பாற்‌ கெல்லை 


ஸ்ரீமாஜமாஜ-௩ற முடையார்‌ தேவதானம்‌ உரோடகத்து ௭ 


- ல்லைக்கு வடக்கும்‌ மேல்பாற்‌ கெல்லை இவ்வூர்‌ (உ*]ரோடகத்து 


எல்லைக்கு கிழக்கும்‌ வடபாற்கெல்லை உரோடகத்து நிலத்‌ 


. துக்கு தெற்கும்‌ ஆக இன்னான்‌ கெல்லை உள்ளும்‌ அகப்பட்ட சிற்றரையர்‌ 


பூதூர்‌[£] ஏரிய்க்கு பாயகஆற்றுக்கால்‌ ஸ்ரீராஜரா 
ஜமபர முடைய 2ஹாதேவற்க்கு இறைஇலி ஜேவதானமாக உதக 
உாவ-[ம்‌*] செய்து மமிலாலேகை செய்து குடுத்தோம்‌ கூவ 


மான மதுராகை நல்லூர்‌ ஊரோம்‌ ஊர்‌ சொல்ல எழுதினேன்‌ கருங்கணங்‌ 
கிழவன்‌ சட்டி சஜனேன்‌ இவையென்‌ 


எழுத்து - 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 07/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
பொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு உ சேரி 
ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1045 
சிவபுரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 234/1961-62 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ டத்‌ 

முதலாம்‌ இராஜாதிராஜன்‌ 


சிவன்‌ கோயிலில்‌ அர்த்த மண்டபக்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 

முதலாம்‌ இராஜாதிராஜன்‌ மெய்கீர்த்தியுடன்‌ தொடங்குகிறது. 
ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மணையிற்‌ கோட்டத்து புரிசைநாட்டு 
சிவபுரத்து ஸ்ரீராஜராஜ ஈஸ்‌ வரமுடையார்க்‌ கோயிலில்‌ ஆதித்த 
வாரம்‌(ஞாயிறு)தோறும்‌ இறைவனை ஆதித்த வாரப்‌ பெரும்பலி 
எழுந்தருளச்‌ செய்து சிறப்பு வழிபாடு நடத்துவதற்காக இக்கோயிலுக்கு 
அளிக்கப்பட்டிருந்த பழந்தேவதானம்‌ துப்புரவு பத்து என்ற நிலத்திலிருந்து 
காணிக்கடனாக ராஜகேசரி என்ற அளவால்‌ நெல்லு முப்பத்துநாற்கலம்‌ 
பெறப்பட்டு வந்தது. இதற்கு காலளவு பறி கூறியாக ஒவ்வொரு 
கலநெல்லுக்கும்‌ முன்னாழி உரி நெல்‌ வாசியாக ஏற்றி முப்பத்தைந்து 
கலநே பதக்கு எழுநாழி நெல்‌ என்று நிர்ணயிக்கப்பட்டது. இதிலிருந்து, 


(1) கனியமுதுக்கும்‌ திருவமுதுக்கும்‌ ஒராண்டுக்கு முக்கலநே 
முக்குறுணியும்‌ 

(2) திருவாராதனை செய்வார்‌, திருஉண்ணாழிகை உடையார்‌, மாணிகள்‌ 
அறுவர்‌, பதியார்‌ 24 பேர்‌, பஞ்சாசாரியர்‌, வீணை வாசிப்பான்‌, 
உடுக்கை வாசிப்பான்‌, திருப்பதியம்‌ பாடுவான்‌, திருவாய்க்‌ கேழ்வி 
உடையான்‌, பாடவியன்‌ உள்ளிட்ட உவச்சர்‌ பதின்மர்‌, கவரி 
பிணாக்கள்‌ 12பேர்‌, திருப்பள்ளித்‌ தொங்கலிடுவார்‌ நால்வர்‌, 
கணக்கன்‌, பண்டாரி, திருமெய்காப்பார்‌ நால்வர்‌, திருப்பள்ளித்‌ தாமம்‌ 
பறித்துக்‌ தொடுப்பான்‌- ஆகியோருக்கு ஒருபங்குக்கு பதக்கு நெல்‌ 
வீதம்‌ 55 பங்குக்கு ஓராண்டுக்கு 29 கலனே தூணிக்குறுணி 
நாநாழியும்‌ 


(3) விளக்குப்‌ பிடிப்பார்‌ நால்வர்‌, கொடிப்பிடிப்பார்‌ நால்வர்‌. ஆகியோருக்கு 
நெல்லு இருகலன்‌ 


ஆகமொத்தம்‌ முப்பத்தைந்து கலன்‌ பதக்கு ஏழுநாழி நெல்‌ 
அளிக்கப்பட்ட செய்தி கூறப்பட்டுள்ளது. 


16 


கல்வெட்டு : 


ம்‌ 


MN 


[55] 


ஷஹஹிஞஸ்ரீ திங்களேர்த்தரு தன்‌ றொங்கல்‌ வெண்கு[டைடக்கீழ்‌ நிலமகள்‌ 
நிலவ மலர்‌ மகட்‌ புணர்‌ செங்கோலோ 


. ச்சிக்‌ கருங்கலி கடிவ மன்னு பல்லூழியில்‌ தென்னவர்‌ மூவருள்‌ 


மானாபரணன்‌ பொன்முடி ஆனாப்பருமதிப்‌ பசு 


. ஞலைபொருகளத்தரிவ வீரகேரளனை யானைக்‌ கிடுவித்து சேவிற்‌ சுஷர 


பாண்டியனைத்‌ திசை கெடத்‌ தொல்லையுள்‌ 


. முல்லையூர்த்துரத்தி யொல்கலில்‌ வேணாட்டரைசைச்‌ சேணாட்டொதுக்கி 


மேவுபுகழ்‌ மிராய குடி மூவர்‌ கெட முநி 


. ங்‌ வேலைகெழு காஷஞுர்ச்‌ சாலை கலமறுத்தாகவமல்லனும்‌ நச 
னு 


கேவுதன்றாங்கரும்‌ படையால்‌ ஆங்கவன்‌ சே 


. னையுள்‌ கண்டப்‌ பைய்யநுங்‌ கங்காதரனும்‌ வண்டமர்‌ களிற்றொடு மடிய 


திண்டிறல்‌ விருதர்‌ விக்கியும்‌ விசையாதித்‌(த] 


. நுங்‌ கருமுன்‌ சாங்க மைய்ய முதலினர்‌ [சமரப்ருவொது| துடைய நிமிர்‌ சுடர்‌ 


[பொன்னோடு அய்ங்க|ரிப்‌ புரவியோடும்‌ பிடித்‌ 


து தந்னாடையில்‌ ஐயங்கொண்டொனனார்‌ கொள்ளிப்பாக்கை யுள்ளெொரி 
மடுத்து வில்‌[லவர்‌] மீனவர்‌ வெஞ்சினச்சளுக்கி 


. யர்‌ வல்லவர்‌ முதலெந வணங்க வீற்றிருந்த ஐயங்கொண்ட சோழன்‌ உயர்க 


பெரும்புகழ்க்‌ கோவிமாஜகேசரிவஊராலா உடையார்‌ 


. மாஜாயிமாஐ தேவர்கு யாண்டு ௨௰எ ஆவது ஜயங்கொணட சோழ 


மண்டலத்து மணையிற்‌ கோட்டத்துப்‌ புரிசை நாட்டுச்‌ சி 


- வபுரத்து ஸ்ரீ மாஜுமாஜமுரம்‌ முடையார்க்கு ஆதித்த வாரந்தோறும்‌ 


ஆதித்த வாரப்‌ பெரும்பலி எழுந்தருளுகைககு நிவஷஞ்‌ செய்த பரி 


. சாவது இத்தேவர்‌ பழந்தேவதானம்‌ துரப்புவால்‌ பத்தும்‌ சாஜகேசரியால்‌ 


காணிக்கடன்‌ நெ]ல்லு முப்பத்து நாற்கலம்‌ இவற்‌ 


. றுக்கு காலளவுறை பறி கூலி கலத்துவாய்‌ முன்னாழி உரி வாசி ஆக ஏறு 


நெல்லுக்கலநே பதக்கெழுநாழியும்‌ ஆக ஏற்றி நெல்லு 


. முப்பத்தைங்கலநே பதக்கெழுநாழி இவற்று . . . வதம்‌ [கறிகளுக்குஷி 


ருவமுது உரிக்கு] இரு நாழிக்கு நெல்‌ ஐஞ்ஞாழி 


. யும்‌ கறியமுதுக்கு நெல்லு நாழியும்‌ ஆக ஒராணடிநுக்கு நெல்லு முக்கலநே 


முக்குறுணியும்‌ திருவாராதனை செய்வானுக்கும்‌ திருவுண்ணா 


மிகை உடையார்களுக்கும்‌ மாணிகள்‌ அறுவருக்கும்‌ பதியார்‌ இருபத்து 


நால்வர்க்கும்‌ பஞ்சாசாரியர்க்கும்‌ வீணை வாசிப்பானுக்கும்‌ உடு 


17 


17. க்கை வாசிப்பானுக்கும்‌ திருப்பதியம்‌ பாடுவானுக்கும்‌ திருவாய்க்‌ கேழ்வி 
உடையானுக்கும்‌ பாடவியனுள்ளிட்ட உவச்சர்‌ ஒருபதின்மரு 

18. க்கும்‌ கவரி பிணா[க்‌ *]கள்‌ பன்னிருவர்க்கும்‌ திருப்பள்ளித்‌ 
தொங்கலிடுவார்‌ நால்வர்க்கும்‌ கணக்கனுக்கும்‌ பண்டாரிக்கும்‌ 
திருமெய்‌(க1ாப்பார்‌ நால்‌ 

19. வ[௬ு]க்கும்‌ திருப்ப[ள்‌ *ளித்தாமம்‌ பறித்துக்‌ தொடுப்பானுக்கும்‌ பதக்கு 
நெல்லுக்குப்‌ பங்கு ஒன்றாக வ பங்கு ஐம்பத்தைஞ்சுக்கு இ 

20. (வை| பங்கொன்றினுக்கு ஆண்டு வரை நெல்லு தூணி பதக்கு நாநாழி 
ஆக வ நெல்லு இருபத்தொன்பதின்கலனே தூணிக்‌[கு] 


21. றுணி நாநாழியும்‌ விளக்குப்பிடிப்பார்‌ நால்வர்க்கும்‌ கொடிப்பிடிப்பார்‌ 
நால்வர்க்கும்‌ நெல்லு இருகல 6 
22. [ந] முப்பத்தைங்‌ கலநே பதக்கெழு [நாழி] . . . [ப]நாஹேனாம கக்ஷ[- 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 508/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு இ 

வட்டம்‌ ஸ்ரிபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1020 
ஊர்‌ : சிவபுரம்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து :  கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

அரசு : சோழர்‌ ஊ.,க,எண்‌ 8 

அரசன்‌ : முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 

இடம்‌ : சிவன்‌ கோயில்‌ அர்த்த மண்டபக்‌ கிழக்குப்புறம்‌ 


குறிப்புரை : முதலாம்‌ இராஜேந்திர சோழனின்‌ மெய்க்கீர்த்தியுடன்‌ தொடங்குகிறது. 
ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மணையிற்‌ கோட்டத்து புரிசை நாட்டு 
உரோடகத்து ஸ்ரீராஜராஜ ஈஸ்வரமுடைய மகாதேவர்‌ என்ற இறைவனுக்கு 
திருநந்தா விளக்கு இரண்டு எரிப்பதற்கு மன்னர்‌ முதலாம்‌ இராஜேந்திர 
சோழ தேவரே 180 ஆடுகள்‌ கொடையளித்தச்‌ செய்தி கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 


1. திருமன்னி வளர இரு நில மடந்தையும்‌ போற்‌ செயப்பாவையும்‌ சீர்த்தனிச்‌ 
செல்‌ 

2. வியும்‌ தன்பெருஷேவியராகி இன்புற நெடிதியல்‌ ஊழிஉள்‌ இடைது[றை] 
நாடும்‌ படர்வன 

3. வாசியும்‌ [படர்வன வாசியும்‌] சுள்ளி சூழ்‌ மதிள்‌ கொள்ளிப்‌ பாக்கையும்‌ 
நண்ணற்‌ கருமுரண்‌ மண்‌[ணை | 

4. க்கடக்கமும்‌ பொருகடல்‌ ஈழத்தரையர்‌ தம்முடியும்‌ ஆங்கவர்‌ தேவியரோங் 
கெழில்‌ முடி 

5. யும்‌ முனிவர்‌ பக்கல்‌ தென்னவன்‌ வைத்த சுஷரமுடியும்‌ இவரனாரமும்‌ 
தெண்டிரை ஈழ 

6. மண்டல முழுவதும்‌ எறிபடைக்‌ கேரளன்‌ முறைமையிற்‌ சூடுங்‌ குலதனமாகிய 
பலர்‌ புகம்‌ 

7. முடியுஞ்‌ செங்கதிர்‌ மாலையுஞ்‌ சங்கதிர்‌ வேலைத்‌ தொல்பெருங்காவற்‌ பல்‌ 

பழனஷீய்வுஞ்‌ செரு 


19 


8. வி[ற்சினவி] இருபத்தொரு காலரைசு களைகட்ட பரசுராமன்‌ மேல்‌ 
வருஞ்சாஷிமற்றிய்வரன்‌ கருதி இரு 


9. த்திய செம்பொற்றிருத்தகு முடியு[ம்‌*] மாப்பொரு தண்டாற்‌ கொண்ட 
கோப்பரகேசரி பன்மரான ஸ்ரீராஜேர, சோ 


10. ழ தேவர்க்கு யாண்டு அஆவது ஐயங்கொண்ட சோழ மண்டலத்து 
மணையிற்‌ கோட்டத்து புரிசைநாட்டு உரோடகத்‌ 


11. து ஸ்ரீ மாஜமாஜ.;கமரிமுடைய 2ஹ[ர*] ஜேவர்க்கு உடையார்‌ ஸ்ரீராஜேட 
சோழ தேவர்‌ வைய்த்த திருநஷா விளக்கு இரண்டினா 


12. ல்‌ ஆடு நூற்றெண்பது :- 


கு ரூ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 509/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 
ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1033 
சிவபுரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 280/1959-60 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

சோழர்‌ ஊ..க.எளர்‌ இ 

முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 


சிவன்‌ கோயில்‌ அர்த்த மண்டப வடக்குச்‌ சுவர்‌ 


முதலாம்‌ இராஜேந்திரசோழனின்‌ மெய்க்கீர்த்தியுடன்‌ தொடங்குகிறது 
இக்கல்வெட்டு. சோழ மண்டலத்து உய்யக்‌ கொண்டார்‌ வளநாட்டு 
திருவழுந்தூர்‌ நாட்டு கடவூர்‌ அரிந்தம நல்லூருடையான்‌ நீலன்‌ வெண்‌ 
காடன்‌ என்பவன்‌ இக்கோயிலுக்குக்‌ கொடுத்த பொன்‌ துளைநிறை 
காசுகளை கழஞ்சாக மாற்றும்‌ போது வந்த பொன்‌ இருபத்தஞ்சு கழஞ்சு. 
இப்பொன்னுக்கு வைகாசி மாதம்‌ முதல்‌ ஓராண்டுக்கு ஒரு கழஞ்சுக்கு 
வட்டியாக ஒரு மாதத்திற்கு மஞ்சாடி பொன்‌ நிறையுள்ள காசுகள்‌ வீதம்‌ 
25 கழஞ்சுக்கு வட்டியாக வந்த பொன்‌ 15 கழஞ்சு. இப்பொறுப்பை ஏற்றுக்‌ 
கொண்ட சிலர்‌ இப்பொன்‌ கொண்டு ஸ்ரீராஜராஜீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ 
இறைவனுக்கு நிலம்‌ விலைக்கு வாங்கினர்‌. இந்நிலத்திற்கு கட்ட 
வேண்டிய வரிகளையும்‌, முதலாகச்‌ செலுத்தப்பட்ட 25 கழஞ்சு 
பொன்னுக்கு வரியையும்‌ தாங்களே செலுத்துவதாகக்‌ கூறி, 
இந்நிலத்திற்கு நீர்பாய்ச்சும்‌ உரிமைகள்‌ பலவற்றையும்‌ வரையறுத்துக்‌ கூறி 
கையெழுத்திட்டுள்ளனர்‌. 


இந்நிலம்‌ ஸ்வாமி போகமாக அளிக்கபட்டதால்‌ அந்நிலத்தி 
லிருந்து வரும்‌ நெல்லு ஆண்டுக்கு நூற்றெண்பத்தேழு கலனே இரு 
தூணிப்‌ பதக்கு. இந்நெல்‌ கொண்டு கோயிலுக்கு செய்யும்‌ நிவந்தம்‌ 
கூறப்பட்டுள்ளது. 

(1) இறைவனுக்கு உச்சியம்போதில்‌ [மதியம்‌] அமுது படைக்கின்ற போது 
பக்கத்தில்‌ திருச்சுற்று மாளிகையிலே உத்தமாக்கிரமமாக வேதம்‌ 
ஒதும்‌ பிராமணர்‌ ஐவருக்கு ஒருவருக்கு. அரிசி இருநாழி வீதம்‌ 
ஐவருக்கும்‌ நெல்லும்‌, நெய்யும்‌ புழுக்குக்கறி, மிளகுப்பொடி கலந்த 
கறி, மரக்கறி மூன்று, மிளகு, உப்பு, தயிர்‌, பாக்கு வெற்றிலை, விறகு, 
ஐந்து இலையிட்டு உண்ணும்‌ பிராமணன்‌ ஒருவருக்கும்‌ நெல்லு, 


21 


புடவை முதல்‌ ஆகியனவற்றிற்கு ஒருவர்க்கு ஆகும்‌ செலவு வீதம்‌ 
ஐவர்க்கு ஆகும்‌ செலவுகள்‌ மேற்கூறிய ஒவ்வொன்றுக்கும்‌ 
விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு அறுதியிட்டு கூறிய பின்‌ 
கோயில்‌ ஸ்ரீ காரியம்‌ பார்ப்பார்‌, உண்ணாழிகை உடையார்‌ சிவ 
பண்டாரிகள்‌, தேவகன்மிகள்‌ ஆகியோர்‌ கல்லில்‌ வெட்டுவித்தனர்‌. 


கல்வெட்டு : 


ke 


ஸி ஸ்ரீ திருமன்னி வளர இரு நிலமடன்வயைம்‌ போர்‌ செயற்பாவையுஞ்‌ 
சீர்த்தநிச்‌ செல்வி 


. யுக ன்‌ பெருவேவியராகி இன்புற நெடுதுயிலூழியு[ள்‌இ]டை 
- துறை நாடுவ டர்வன வேலி படர்வன வாசியுஞ்‌ சுள்ளி சூழ்மதிட்‌ கொள்ளிப்‌ 


பாக்கையு நண்ணற்க 


- ருமுரண்‌ மண்ணைக்‌ கடக்கமும்‌ பொரு கடலீழத்தரைசர்தமுடியும்‌ ஆங்கவர்‌ 


தேவியரோங்‌ தெழில்‌ முடியும்‌ முன்‌ 


. னவர்‌ பக்கற்‌ றென்ன [வர்‌ *]வைய்த்த சுஷரமுடியும்‌ இவி[ர *]னாரமு(ம்‌ *] 


தெண்டிரை ஈழ மண்டல முழுவதும்‌ எரிபடைக்‌ 


. கேரள(ன்‌ முறைமை]யின்‌ சூடுங்குலதனமாகிய பலர்‌ புகழ்‌ முடியுஞ்‌ 


செங்கதிர்‌ மாலையும்‌ சங்கதிர்‌ வே 


. லைத்தொல்பெருங்காவற்‌ பல்பழஞீவும்‌ செருவிற்‌ சினவி இருபத்தொரு 


காலரைசு களைகட்ட பரசு ராம 


. ன்‌ மேல்‌ வருஞ்‌ சாஷிமற்றீவரண்‌ கருதியிருத்திய செம்பொற்றி தகுமுடியும்‌ 


பயங்கொடு பழிமிக முயங்கியில்‌ மு 


. து கிட்டொளித்த சியசிங்களைப்‌ பெரும்‌ புகழோடும்‌ பீடிய[ல்‌] இரட்ட பாடி 


ஏழரையிலக்கமும்‌ நவரெ]திக்குல 


. [ல்‌)ப்பெருமலைகளும்‌ விக்கிரம வீரர்‌ சக்கர கோட்டமும்‌ முதிர்பட வல்லை 


மதுர மண்டலமுங்‌ காமிடை வளை நாமணைக்‌ கோனையு[ம்‌] 


. [பெவஞ்சிலை வீரர்‌ பஞ்சப்பள்ளியும்‌ பாசடைப்‌ பழநம்‌ மாசுணி 


தேசமுமயர்வில்‌ வண்‌ பூர்த்தி? யாதி நகரவையில்‌ சஷிரன்‌ 


“து' என்ற எழுத்திற்கு முன்னால்‌ “ப்பரகேஹரிவ' என எழுதப்பட்டுள்ளது. 
கீர்த்தி - என்று இருத்தல்‌ வேண்டும்‌ 


224) 


1% 


14. 


1 


16. 


20. 


21. 


22. 


க 


24. 


. றால்‌ குலத்தி ஷிர தர! வினையமர்‌ களத்துக்‌ கிளையொடும்‌ பிடித்து 


பலதந[த்‌*]தோடு நிறை குலதநக்‌ குவையும்‌ கிட்டரும்‌ செறி[முரளை ஒட்ட 
விசை(ய| 

மும்‌ பூசுரர்‌ சேர நல்க்கோசல நாடுகழ்மபாலநை வந்முநையழித்து 
வண்டுறை சோலை தண்ட புத்தியும்‌ இரணசூரநை முறணுற[த்‌] 

தாக்கி தக்கணைக்‌ கீர்த்தி தக்கணலாடமுந்‌ கோவில சந்‌ மாவிழி கோட 
தங்காத சாரல்‌ வங்காளதேசமும்‌ தொடு கடற்சங்கு வொட்ட[ல்‌| 
மயில்பாலநை வெஞ்சம[ர்‌ *] வளாகத்தஞ்சு வித்தருளி ஒண்டிறல்‌ யாநையும்‌ 
பெண்டிர்‌ பண்டாரமும்‌ நித்தில நெடுங்கடலுத்திரலாடமும்‌ வெறிம 

லர்‌ தீர்த்த[த்‌] தெறி புதல்‌ கங்கையும்‌ அலைகடல்‌ நடுவிற்‌ பல கலம்‌ செலுத்தி 
சங்கிராம விசையோத்துங்க பந்மநாகிய கடாரத்தரசனை 


. வாகையம்‌ பொருகடற்‌ கும்பக்‌ கரியொடு மகப்படுத்துரிமையிற்‌ பிறக்கிய 


பெருநிதிப்‌ பிறக்கமுமார்த்தவ நகர்‌ நகப்‌ போர்த்‌ தொழில்‌ [வா] 


. வாசலில்‌ விச்சாதிர தோ[ர *]ணமும்‌ மொ[ய*]த்‌ தொளி!ர்‌ *] புந மணிப்‌ 


புத[ல]வமுங்‌ கநமணிக்‌ கதவமும்‌ நிறைசீர்‌ விசையமும்‌ துறை நீர்ப்‌[ப] 


. ந்தையும்‌ ந[ன்‌ *]மலை யூரெ[யி*]ற்றொந்‌ மலையூருமாழ்‌ கடலகழ்‌ சூழ்‌ 


மாயி(ரு * |டிங்கமும்‌ கலங்கா வல்விநை யில[ங்‌]கா சோபமும்‌ கொப்பறு நிறை 
புநல்‌ 

மாபப்பாளமுங்‌ காவலம்‌ புரிசை மேவிலி பங்கமும்‌ விளைப்பகாறுடை 
வளைப்பஷாறும்‌ கலைத்தக்கோ[ர்‌ *] புகழ்‌ தலைத்தக்‌ே 

காலமுங்‌ கிதமா3வல்விநை மாதமலிங்கமுங்‌ கலாமுதிர்‌ கடுஸிறல்‌ விலாமுரி 
தேசமுகஷேநக்க வார்பொழில்‌ மாநக்க வாரமுஷொடுக 

டற்‌ காவற்‌ கடுமுரட்‌ கடாரமுமாப்பொரு தண்டாற்‌ கொண்ட கோப்பர கேசரி 
உரராந உடையார்‌ ஸ்ரீமாஜேட... சோழமேவர்‌[க்‌*]கு யாண்டு ௨௰க 
ஆவது ஜயங்ககொண்ட சோழ மண்டலத்து மணையில்‌ கோட்டத்து புரிசை 
நாட்டு சிவபுரத்து சாஜமாஜ.௩ரமுடையா[ர்‌) தேவதாநம்‌ 
இக்கோட்டத்து பாசாலி நாட்டுப்‌ பாசாலிப்‌ பாசாலிக்‌ கிழவந்‌ சேஷந்‌ தணிய 
மலையும்‌ சூரி(ய *]ந்‌ மாதேவடிகளு மறுப்பட்டி கணவதி 


திரரதனை என்று இருத்தல்‌ வேண்டும்‌ 
மார்த்தவ நகநகர்‌ என்று இருத்தல்‌ வேண்டும்‌ 


கலங்கா - 


23 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 


31. 


த 


3 


க்கிரம வித்தனும்‌ உள்ளிட்டாரோம்‌ கைய்யெழுத்து இதேவர்‌ 
பண்டாரத்துக்கு முதலாக சோழ மண்டலத்து உய்யக்‌ கொண்டா[ர்‌ *]வ 


ள நாட்டு திருவழுஸார்‌ நாட்டு கடவூர்‌ அரிஷம நல்லூருடையா[ந்‌ *] நீலந்‌ 
வெண்காடந்‌ குடுத்த பொந்நி! யாங்கள்‌ [கொண்டு கடவ 


துளை நிறை காசுகல்லால்‌ ௨௰௫ ப” இப்பொந்‌ இருபத்தைஞ்‌[சு *] கழஞ்சுங்‌ 
கொண்ட பரிசாவது இவ்வாண்டு வைகாசித்‌ திங்கள்‌ முதல்‌ கழஞ்சிந்‌ வாய்‌ 
காசி[ந்‌ *]நிறை திஞ்சள3மஞ்சாடிப்‌ பொந்‌ பொலிசை பொலி(வத)வதாக 
இப்பரிசு வந்த பலிசையால்‌ . . . வரைபோந்‌ 


௰ர -ப இப்பொந்‌ பதிநைங்கழஞ்சுக்கும்‌ சிவபுரத்து ஸ்ரீ மாஜா ஜமா 
முடைய 2ஹாசேவர்க்கு ஆதிராஸ [ச)ண்டேசுவர[ர்‌]இவ்வூர் க்‌ 
கொண்டுடைய நிலங்‌ கீழ்பாற்கெல்லை கேணி வாய்க்காலுக்கு மேற்கும்‌ 
தெந்பாற்‌ கெல்லை தட்டுக்காலுக்கு . . . க்கும்‌ மேல்‌ 


பாற்கெல்லை பெருவாய்க்காலுக்குக்‌ கிழக்கும்‌ வடபாற்கெல்லை உள்ளைக்‌ 
காலுக்குத்‌ தெற்கும்மாக இநாந்‌ கெல்லைக்கும்‌ உட்பட்ட நில மொழிவின்றியே 
போவது குழியாக இநிலத்தால்‌ தேவற்கும்‌ பெருமாளுக்கும்‌ வேண்டுமிறை 
உள்ளிட்டு எப்பேர்‌ பட்‌... சிற்றிறை [சில்லி/றை எச்சோறு 

கூற்று நெ[ல்‌ *]லுட்பட்ட வெட்டியமஞ்சியும்‌ சஷிராதித்தவற்‌ நாங்களே 
இறுக்க கடவோமாகவும்‌ [தேவர்‌] இறையிலியநுபவிப்பாராகவுமி 
நிலத்துக்கு இவ்வூர்‌ நீர்‌ பாயாத வாய்க்கால்களிலே நீர்க்கீப்கவண்ணம்‌ 
கல்லியுமடைச்சும்‌ நீர்‌ பாச்சிக்‌ கொள்ளப்‌ பெறுவதாகவும்‌ நீரி[றை*]ச்சுப்‌ 
பாயாத பற்று . . . . வாய்க்கால்க[ளி] 

லே குற்றேத்த[ம்‌ *]பண்ணியும்‌ கூடையிறைச்சும்‌ பாச்சிக்‌ கொள்ளப்‌ 
பெறுவதாகவும்‌ இதிலம்‌ உழுங்குடிகளை போ . . சிற்றிறை வெட்டியமஞ்சி 
எச்சோறு காட்டாதோமாகவும்‌ இப்பொந்நுக்கும்‌ இந்நிலத்துக்கும்‌ 
வேண்டுமிறை ஊரோமே சஷிராதித்தவற்‌ இறையிறுக்க தேவர்‌ இறையிலி 
[அ]னுபவிக்க கல்‌[0] 


வட்டிக்‌ கொள்ளப்‌ பெறுவதா [கவும்‌ இந்‌]நிலத்துக்கு நீர்பாயும்‌ போது மு. . . 


. . பாச்சிக்‌ கொள்ளப்‌ பெறுவதாகவும்‌ இப்‌ ..... [செய்‌]துக்‌ குடுத்தோம்‌ 
பாசாலிக்‌ கிழவந்‌ சேஷந்‌ தணியமலையும்‌ சூ [ரி1யந்‌ மாதேவடிகளு மறுப்பட்டி 
கணவதிக்‌ கிரமவித்தநும்‌ உள்ளிட்ட உ..... வர்கள்‌ சொல்‌ 


ல எழுதிநேந்‌ இவூரிருக்கும்‌ [வள்ளா]ளந்‌ அம்பலவந்‌ கூத்தநேநி 
வை[யெந்தெழு]த்து இப்பரிசிட்டுக்‌ குடுத்தேந்‌ பாசாலி கிழவந்‌ 


1. பொந்நை - என்றிருத்தல்‌ வேண்டும்‌ 


2. திங்கள்‌ - என்றிருத்தல்‌ வேண்டும 


24 


34. 


36. 


37. 


38. 


39. 


40. 
41. 


1, 


சே ஷணி[ய]மலையேநிவையெ[ந்‌ *]நெழுத்து இப்பரிசிட்டுக்‌ 
குடுத்தேந்‌[பாசாலிக்‌ ]கிழவந்‌ சேகந[லிவு] மராயநேநெழுத்து இப்படி 
யறிவேன்‌ பாசாலிக்கிழவன்‌ சூரியந்‌[மாதேவடி]களேந்‌ எழுத்து 
இப்படியறிவேன்‌ ஆசியாமணிபுரத்து திருவூறலுடையார்‌ சிவப்பிராம[ணந்‌ 

க]ம்பந்‌ விக்கிரமாதித்தநே நெழுத்து இப்படி யறிவேன்‌ செட்டி 
மலையெநெழுத்து இப்படியறிவேன்‌ அரும்பாக்கிழான்‌ காமந்‌ மார . . 
தது இந்நிலத்‌ . 


. தில்‌ ஹாமி போகத்தால்‌ யாண்டு வரை முதலாம்‌ நெல்லு 


அருமொழிதேவநால்‌ நூற்றெண்பத்தேழு கலநே இருதூணிப்‌ பதக்கு இவை 
கொண்டு செய்யும்‌ நிவகமாவது இேவர்‌ இழேவர்‌ உச்சம்‌ போதுத்‌ 
திருவமிர்து செய்த[ரூ *]ளும்‌ போது பக்கத்தே திருச்சுற்று மாளிகையிலே 
[உத்தமாக்‌]கிரமமாக உண்‌ 


ணும்‌ வேதம்‌ போம்‌! பிராமணந்‌ ஒருவநுக்கு ஒரு போதைக்கு அரிசி இரு 
நாழியாக பிராமணர்‌ ஐவர்க்கரிசி குறுணி இருநாழியாக ஒருநாளைக்கு 
நெல்லு முக்குறுணி [இரு நாழியும்‌ பிராமணந்‌ ஒருவநுக்கு நெ[ய்‌*]யொரு 
செவிடாக ஐவர்க்கு நெ[ய்‌*]யாழாக்கிநுக்கு நெல்லு இருநாழி உரியும்‌ 
புழுக்கு கறியொன்று மிளகு பொடி ஒன்று . . . க்கறி ஒன்று மர 

க்கறி மூன்றுக்கு நெல்லு முநாழி முழக்கு மிளகுக்கு முப்புக்கும்‌ நெல்லு 
இரு நாழியுரியும்‌ ஒரு நாளைக்கு பிராமணநொருவநுக்கு தயிர்‌ உரியா[க] 
ஐவர்‌(க்‌ * ]கு தயிர்‌ இருநாழி உரிக்கு நெல்லு இருநாழி உரி [யு *]ம்‌ பிராமண 
நொருவநுக்கு வெறுங்காயிரண்டாக ஜவர்‌[க்‌ *]கு பாக்கு பத்தும்‌ வெற்றிலை 
இருபதுக்கும்‌ [நெல்லு இரு நாழி உரியு[ம்‌ *] ஒருநா 

ளைக்கு நெல்லு விறகுக்கு இருநாழியுமாக பிராமணரைவற்கு ஒரு 
நாளைக்கு நெல்லு ஐங்குறுணியாக ஓராட்டைக்கு நெல்லு நூற்றைம்பத்திரு 
[க]லநே இரு தூணிக்கும்‌ பிராமணர்‌ ஐவர்‌[க்‌*]கும்‌ அஞ்சிலையிட்டு 
உண்டிருக்கும்‌ பிராமண நொருவறுக்கு நெல்லுக்குறுணியும்‌ இவநு[க்கு * ] 
புடவை முதலுக்கு நெல்லு] ஐங்கலமுமாக [ஒ] 

ருவநுக்கு ஒராட்டைக்கு நெல்லு முப்பத்தைங்‌ கலமுமேற்றி அருமொழி 
தேவநால்‌ ஓரா[ட்‌]டைக்கு நெல்லு நூற்றெண்பத்தெழு கலநே யிருதூணிப்‌ 
பதக்குங்‌ கொண்டு சஷிராதித்தவற்‌ நிவஞ்கசெய்‌[து] சிலாலேகை 
செய்‌ *]வித்‌ தோம்‌ சிவபுரத்து ஸ்ரீ மாஜமாஜமரமுடையார்‌ ஸ்ரீகாரியம்‌ 
பாற்பாரும்‌ [உண்ணா ]ழிகை உடையா 

ர்களும்‌ சிவ பண்டாரிகளுள்ளிட்டு தேவர்‌ கந்மிகளோம்‌ 

இது பநகாஹேறார ரக்ஷை 1- 


வேதம்‌ மோதும்‌ - என்று படிக்கவும்‌. 


2 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 510/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு உட 12 

வட்டம்‌ : ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1024 
ஊர்‌ : சிவபுரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 282/1959-60 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட 

எழுத்து :  கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

அரசு : சோழர்‌ ஊ.த.எண்‌ : 

அரசன்‌ : முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 

இடம்‌ : சிவன்‌ கோயிலின்‌ அர்த்த மண்டப வடக்கு 


குறிப்புரை : மெய்கீர்த்தி பகுதி மட்டுமே உள்ளது. பிற பகுதிகள்‌ கிடைக்கவில்லை. 
மன்றாடி காளிதாதன்‌ அடியார்‌ என்ற பெயர்‌ காணப்படுகிறது. 


கல்வெட்டு : 


1. ஹஹிஸ்ரீ திருமன்னி வளர இருநில மடன்தையும்‌ போற்சயப்‌ பாவையுஞ்‌ 
சீர்த்தனிச்‌ செல்வியுஷ[ன்‌ பெ] 

2. ௬ஷேவியராகி இன்புற நெடிதினி தூழியுள்‌ இடைதுறை நாடுஷடர்‌ வன 
வேலிப்படர்‌ வனவாசியுஞ்‌ சுள்ளி[ச்‌] 

3. சூழ்மதிட்‌ கொள்ளிப்பாக்கையும்‌ நண்ணற்‌ கருமுரண்‌ மண்ணைய்க்‌ 
கடக்கமும்‌ பொரு கடல்‌ ஈழத்தரச 

4. ர்‌ த[ம்‌*] முடியுமாங்கவர்‌ தேவியரோங்கெழில்‌ முடியு[ம்‌ * | முன்னவர்‌ பக்கற்‌ 
றென்னவர்‌ வைத்த சுஷர முடி 

5. யும்‌ இனி[ர *]னாரமும்‌ தெண்டிரை ஈழ மண்டல முழுவதும்‌ எறிபடைக்‌ 
கேரளர்‌ மு[றைமையிற்‌] 

6. சூடுங்குலதனமாகிய பலர்‌ புகழ்‌ முடியும்‌ செங்கதிர்‌ மாலையுஞ்‌ சங்கதிர்‌ 
வேலைத்‌ தொல்‌ பெருங்‌ காவ[ற்‌] 

7. பல்‌ பழனிவுஞ்‌ செருவிற்‌ சினவில்‌ இருபத்தொருகாலரசுகளைய்கட்ட 
பரசுராமன்‌ மேல்‌ வருஞ்சாஸிமற்றீவரன்‌ கருதி [இரு] 

8. த்திய செம்பொற்றிருத்தகு முடியும்‌ பயங்கொடு பழிமிக[மு]யங்கியில்‌ 
முதுகிட்டொளித்த சயசிங்கனைப்‌ பெரும்‌ புகழொடு 

9. [பீடியல்‌] இலட்டபாடி ஏழரை இலக்கமும்‌ நவநெதிக்‌ குலப்பெருமலைகளும்‌ 
வி௯,2 வீரர்‌ சக்கரக்‌ கோட்டமும்‌ முதிர்பட வல்லைய்‌ மது[ர] 


26 


17. 


. மண்டலமும்‌ காமிடைய்‌ வளைய்‌ நாமணைய்க்‌ கோனையும்‌ வெஞ்சிலை 


வீரர்‌ பஞ்சப்பள்ளியும்‌ பாசடைப்‌ பழன [ம்‌ மாசுணி) 


- [[]தசமும்‌ அயர்வில்‌ வண்‌ கீர்த்தியாதி நகரகவையில்‌ ச[ந்திர]ன்‌ 


தொல்குலத்து இந்திரதனை வ[ளை]யமர்‌ களத்துக்‌ கிளையோடுமம்பி] 


. டித்துப்‌ பலதனத்தோடு தறைகுலத்‌ தனக்குவையுங்‌ கிட்டருஞ்‌ செறி மிளை 


யொட்ட விஷயமும்‌ பூசுரர்‌ சேர நல்‌ கோசலை நாடும்‌ 


. தநபாலனைய்‌ வெம்முனையழித்து வண்டுறை சோலைய்த்‌ தண்[ைட 


புத்தியு[ம்‌ *] இரணசூரனைய்‌ முரணுகத்தாக்கிய்த்‌ திக்கனைய்‌ கீர்த்தித்‌ 
தெக்கிண 


. லாடமும்‌ தொடுகடல்ச்‌ சங்கு வொட்டல்‌ மயிபாலனைய்‌ வெஞ்சம 


விளாகத்தஞ்சுவித்தருளி ஒண்டிறல்‌ யானையும்‌ பெண்டிர்‌ பண்டாரமும்‌ நித்‌ 


. தில நெடுங்கடலுத்திர லாடமும்‌ கோவிக சஷன்‌ மாவிழிகோடத்‌ தங்காத 


சாரல்‌ வெங்காள தேசமும்‌ வெறிமலர்த்‌ தீர்த்த[த்து*1ச்‌ செறி புனல்‌ 
கங்கையும்‌ 


. ண்டாற்‌ கொண்ட கோப்பரகேசரி வன்மராந ஸ்ரீ ராஜேடி, சோழ தேவற்கு 


யாண்டு ௰௨ ஆவது ஐயங்கொண்ட சோழ மண்டலத்து மனையிற்‌ 
கோட்டத்து 

புரிசை நாட்டு உரோடகத்து ஸ்ரீராஜராஜுமரமுடைய மஹா சேவர்‌[க்‌*]கு 
இத்தேவர்‌ மடவிளாகத்திருக்கும்‌ மன்றாடி காளிதாதனடியான்‌ 


ஞ்ச 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 511/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு தத்‌ 2 

வட்டம்‌ : ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1024 
ஊர்‌ : சிவபுரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 281/1959-60 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : கிரந்தங்கலந்ததமிழ்‌ 

அரசு : சோழர்‌ ஊ.க.எண்‌ - 1] 

அரசன்‌ : முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 

இடம்‌ : சிவன்‌ கோயில்‌ அர்த்த மண்டப வடபுறம்‌ 


குறிப்புரை : முதலாம்‌ இராஜேந்திர சோழனின்‌ மெய்க்கீர்த்தியுடன்‌ தொடங்குகிறது. 
ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மணையிற்‌ கோட்டத்து புரிசை நாட்டு 
சிவபுரத்திலுள்ள ஸ்ரீராஜராஜஈஸ்வரமுடைய மஹாதேவர்‌ கோயிலில்‌ 
திருநந்தா விளக்கு ஒன்று எரிப்பதற்கு அமணிவல்லவன்‌ ராஜராஜனான 
ராஜேந்திரசோழ இருங்கோளர்‌ தேவியார்‌ தேவன்‌ பொன்னாலியார்‌ 
என்பவள்‌ கொடையளித்த தொண்ணூறு ஆடுகளைப்‌ பெற்றுக்‌ கொண்ட 
திருவுண்ணாழிகை உடையார்களும்‌ சிவ பண்டாரிகளும்‌ நித்தம்‌ 
விளக்கெரிப்பதற்கு தேவையான உழக்கு நெய்யை கோயிலுக்கே 
கொண்டு வந்து கொடுப்பதாக ஒப்புக்‌ கொண்டு கையெழுத்திட்டுள்ளச்‌ 
செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 
1. ஷஹிஸ்ரீ திருமன்னி வளர இருநில மடந்தையும்‌ போற்‌ செயப்பாவை 
டயும்‌ சீர்த்தனிச்‌ செல்வியும்‌ தன்ரெபருஷேவியராகி இன்புற நெடு துயிர்‌ 
ஊழியுள்‌ இடைதுறை 


3. நாடும்‌ துடர்வன வேலிப்படர்வனவாசியும்‌ சுள்ளி(ச்‌ * சூழ்‌ மதிட்க்‌ 
கொள்ளிப்பாக்கையும்‌ நண்ண [ற்‌] 


N 


4. க்கரு முரண்‌ மண்ணைக்‌ கடக்கமும்‌ பொருகடல்‌ ஈழ[மத்தரையர[ர்‌ * தம்‌ 
முடியும்‌ ஆங்கவன்‌ தேவியர்‌ ஒங்கெ 

5. மில்‌ முடியும்‌ முன்னவன்‌ பக்கல்த்‌ தென்னவன்‌ வைத்த சுந்தர முடியும்‌ 
இந்திரனாரமும்‌ தென்றிசை ஈழ மண்டல மு[மு*]வ 

6. தும்‌ எறிபடை சேரலன்‌ முறைமையிற்‌ சூடும்‌ குலதனமாகிய பலர்‌ புகழ்‌ 
முடியும்‌ செங்கதிர்‌ மாலை 


28 


20. 


21. 


22. 


. [யும்‌ சங்கதிர்‌ வேலை]த்‌ தொல்‌ பெருங்காவல்ப்‌ பல்பழந்தீவும்‌ செருவில்‌ 


சிநவில்‌ (இருபத்தொரு கால்‌] 


. அரைசு களைகட்ட பரசுராமன்‌ மேல்‌ வருஞ்சாந்தி மற்றீவரண்‌ கருதி இருத்‌ 


திய செம்பொற்றிருத்தகு மு 


. [டியும்‌] பயங்கொடு பழி மிக முருங்கியில்‌ முதுகிட்டொளித்த ஜயசிங்கன்‌ 


அளப்பெரும்‌ புகழ்ழோடு பிடி[யல்‌ இ! 


. ர[£]ட்டபாடி ஏழரை இலக்கமும்‌ நவநெதி குலப்பெருமலைகளும்‌ விக்கிரம 


வீர(ர்‌*] சக்கர கோட்டமும்‌ முதிர்படவல்லை மது[ர] 


. மண்டலமும்‌ காமிடை வளைய நாமணைக்‌ கோணையும்‌ வெஞ்சிந வீர[ர்‌ *] 


பஞ்சப்பள்ளி[ய)ம்‌ பாசடை பழந[ம்‌ *] மாசுணி தேசமும்‌ 


. [அ]யர்வில்‌ வெண்கீர்த்தி ஆதி நகர[க]வையில்‌ சந்திரன்‌ தொல்குலத்‌ 


திந்தி(ரரதுனை விளையமர்க்களத்துக்‌ கிளை 


. யோடும்‌ பிடித்து !லதநத்தோடு நிறை குலதன குவையும்‌ கிட்ட 


ருஞ்‌[செறிமிளை யொட்ட |விசையமும்‌ பூசுரர்‌ சே 


. ரநல்‌ கோசலை நாடும்‌ தன்மபாலனை வெம்மு|னை ] அழித்து வண்ட([ம *]ற்‌ 


சோலை தண்டபுத்தியும்‌ இரண சூரனை முரணு[ற] 


. த்தூக்கி திக்கணை கீர்த்தி தக்கணலாடமும்‌ தொடுகடர்ச்சங்கு வொட்ட 


மயில்பாலனை வெஞ்சமர்‌ விளாகத்தஞ்சு வித்தருளி ஒ 


. ண்டிறல்‌ யானையும்‌ பெண்டிர்‌ பண்டாரமும்‌ நித்திரல்‌ நெடுங்கடலுத்‌ 


திரலாடமும்‌ கோவின்த சஷ[ன்‌ *]மாவிழிந்தோட தங்காத சாரல்‌ வ 


.ங்காள தேசமும்‌ வெறிமலர்த்‌ தீர்த்த[த்‌ *] தெறி புந[ல்‌ *]கங்கையும்‌ 


மா[ப்‌ *]பெருந்தண்டாற்‌ கொண்ட கோப்பரகேசரி பநரான ஸ்ரீராஜே 


. ஞூ, சோழ தேவற்கு யாண்டு ம௨ ஆவது ஐயங்கொண்ட சோழ மண்டலத்து 


மணையிற்‌ கோட்டத்துப்‌ புரிசை நாட்டு 


. ச்சிவபுரத்து ஸ்ரீமாஜமாஜ.மரமுடை(ய *] மஹாமேவர்க்கு 


[ அமனிவல்லவன்‌ *] மாஜமாஜனான ராஜே... சோழ இருங்கோளர்தேவி 
யார்‌ தேவன்‌ பொன்னாலியார்‌ சவிராதி[த்‌ * ]தவற்‌ வைத்த திருநஷா விளக்கு 
ஒன்றினுக்கு வைத்த சாவாமூவா பேராடு தொண்ணூறும்‌ 
திருவுண்ணாழிகை உ 

டையார்களும்‌ சிவபண்டாரிகளுங்‌ கண்‌(டடு]த்து நிசதி உழக்கு நெய்‌ 
கோயிலுக்கே கொடுவவட்டுவித்து எரிப்பிப்பதாக கையுற்றோம்‌ 
திருவுண்ணாழிகை 

உடையோமும்‌ சிவபண்டாரிகளோமும்‌ இது பநாஹேயுர மமக | 


29 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 512/20 19 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆனர்டு : 8 

வட்டம்‌ : ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1020 
ஊர்‌ : சிவபுரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 283/1959-60 
மொழி ; தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு : சோழர்‌ ஊ..க.எளர்‌ ந. 1 

அரசன்‌ : முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 

இடம்‌ : சிவன்‌ கோயில்‌ அர்த்த மண்டப வடக்குச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து, மணையிற்‌ கோட்டத்து புரிசை நாட்டு 
உரோடகத்திலுள்ள ஸ்ரீராஜராஜ ஈஸ்வரமுடைய மகா தேவர்‌ கோயிலுக்கு, 
இக்கோயில்‌ தேவதான ஊராகிய சிவபுரத்தினைச்‌ சேர்ந்த நாராணன்‌ 
செல்வன்‌ மணவாட்டி (மனைவி) வாசவி என்பவள்‌ ஒரு நொந்தா 
விளக்கு எரிப்பதற்கு கொடையளித்த தொண்ணூறு ஆடுகளைப்‌ பெற்றுக்‌ 
கொண்ட திருவுண்ணாழிகையுடையார்களும்‌ சிவபண்டாரிகளும்‌ 
விளக்கெரிக்க சம்மதித்துத்‌ தினந்தோறும்‌ உழக்கு நெய்யை 
கோயிலுக்கே கொண்டு வந்து கொடுத்து விளக்கெரிப்பதாக 
ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்டுள்ளச்‌ செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 
1. ஷஷஹிஸ்ரீ திருமன்னி வளர இருநில மடையும்‌ போற்செயப்பாவையும்‌ 
சீர்த்தனிச்‌ செல்வியும்‌ தந்பெருந்தேவி 
2. யராகி இன்புற நெடுதுயிலூழி உள்‌ இடைதுறை நாடும்‌ துடர்வன வேலி 
படர்வனவாசியும்‌ சுள்ளிச்‌ சூம்‌ மதிட்கொ: 
3. ள்ளிப்‌ பாக்கையும்‌ நண்ணற்கருமுரண்‌ ம(ண்‌ *]ணைக்‌ கடக்கமும்‌ பொரு 
கடலீழத்தரசர்‌ த[ம்‌*]முடியும்‌ ஆங்கவர்‌ தேவிய 
4. ரோங்‌ கெழில்‌ முடியும்‌ முன்னவர்‌ பக்கல்‌ தென்னவர்‌ வைத்த சுஷர முடியும்‌ 
இந்திரனாரமும்‌ தெண்டிரை ஈ 
- ழ மண்டல முழுவதும்‌ எறிபடைக்‌ கேரளன்‌ முறைமையில்‌ சூடிய 
குலதனமாகிய பலர்‌ புகழ்‌ முடியும்‌ செங்கதிர்‌] 


[54] 


30 


. மாலையும்‌ சங்கதிர்‌ வேலைத்‌ தொல்பெருங்காவற்‌ பல்பழனீவும்‌ செரு 


வில்ச்சி[ன ]வில்‌ இருபத்தொரு காலரைசு களைகட்ட பரசுராமன்‌ 


. மேல்‌ வருஞ்சாஸி மற்றீவரண்‌ கருதி இருத்திய செம்பொற்‌ திருத்தகு முடியும்‌ 


மாப்பொரு தண்டாற்‌ கொண்ட கோப்பரகேசரி பன்மரான ்ரீமா 


. ஜேசசோழ தேவற்கு யாண்டு ஆ ஆவது ஐயங்கொண்ட சோழ மண்டலத்து 


மணையிற்‌ கோட்டத்துப்‌ புரிசை னாட்டுரோடகத்து 


. ஸீ மாஜா ஜம மமுடைய ஹாஜேவர்க்கு இத்தேவர்‌ தேவதானம்‌ நகரம்‌ 


சிவபுரத்து[ச' ச]ங்கரப்பாடியான்‌ நாரணன்‌ செல்வன்‌ மணவாட்டி 


வாசவி சஷ, [£ *]தித்தவற்‌ வைத்த திருநொந்தா விளக்கு ஒன்றினுக்கு 


வைய்த்த சாவா மூவாப்‌ பேராடு தொண்ணூறு இவ்வாடு தொண்ணூறும்‌ 
திருவுண்ணாழிகை உடையார்க 


. ரும்‌ சிவபண்டாரிகளும்‌ க[ண்டடு]த்து நிசதம்‌ உழக்கு நெய்‌ [கோயிலுக்கே 


கொடுவவ] அட்டுவிய்த்து எரிப்பிப்ப தாக கைய்யுற்றோம்‌ 
திருவுண்ணாழிகை 


. யுடையோமும்‌ சிவபண்டாரிகளோமும்‌ இது பன்மாஹேறாம நக்ஷை 1- 


31 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 513/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌. ஆட்சி ஆண்டு : 18 

வட்டம்‌ : ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1025 
ஊர்‌ : சிவபுரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 284/1959-60 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து :  கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

அரசு : சோழர்‌ ஊ.க.எண்‌ : 13 

அரசன்‌ : முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 

இடம்‌ : சிவன்‌ கோயில்‌ அர்த்த மண்டப வடக்குச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மணையிற்‌ கோட்டத்து புரிசை நாட்டு 
உரோடகத்திலுள்ள ஸ்ரீராஜராஜாஸ்வரமுடையார்‌ கோயிலுக்கு இக்கோயில்‌ 
தேவதான நகரமாகிய சிவபுரத்தைச்‌ சேர்ந்த சங்கரபாடியான்‌ சாத்தன்‌ 
மாகண்டனான சிவலோக சுந்தர மாயிலெட்டி என்பவர்‌ இக்கோயிலில்‌ 
இரண்டு திருநந்தா விளக்குகள்‌ எரிப்பதற்கு கொடையளித்த 180 
ஆடுகளையும்‌ அக்கோயிலைச்‌ சேர்ந்த திருடண்ணாழிகை உடையார்‌ 
களும்‌, சிவபண்டாரிகளும்‌ தேவகன்மிகளும்‌ பெற்றுக்கொண்டு தினம்‌ 
உரிய நெய்‌ வீதம்‌ கோயிலுக்குத்‌ தாங்களே கொண்டு வந்து 
விளக்கெரிக்க சம்மதித்து கையெழுத்திட்டுள்ள செய்தி கூறப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


1. ஸஹிஸ்ரீ திருமன்னி வளர இருநில மடையும்‌ போற்‌ சயப்பாவையும்‌ 
சீர்த்தநிச்‌ செல்வியுகந்‌ பெருவேவியராகி இன்புற நெடிதிய 
2. லூழியுள்‌ இடைதுறை நாடுவடர்வந வேலிப்படர்‌ வநவாசியும்‌ சுள்ளி சூழ்‌ 
மதிட்‌ கொள்ளிப்‌ பாக்கையும்‌ நண்ணற்‌ கருமுரண்‌ மண்ணைக்‌ கடக்கமு 
. ம்‌ பொருகடலீழத்தரைசர்‌ தம்‌ முடியும்‌ ஆங்கவர்‌ தேவியரோங்கெழில்‌ முடியு 
முன்னவர்‌ பக்கற்‌ றென்னவர்‌ வைத்த சுஷர முடியுமிஸிரந[£] 


[4] 


4. ரமு ஞெண்டிரை ஈழ மண்டல முழுவது மெறிபடைக்‌ கேரளந்‌ முறைமையிற்‌ 
சூடுங்‌ குலதநமாகிய பலர்‌ புகழ்‌ முடியும்‌ செங்கதிர்‌ மாலையும்‌ சங்கதிர்‌ 
வேலைத்‌ தொல்பெருங்‌ கா 

5. வற்‌ பல்‌ பழஞீவும்‌ செருவிற்‌ சிநவிலிருபத்தொரு காலரசுகளை கட்ட 


பரசுராமந்‌ மேல்‌ வரும்‌ சாஸிமற்றீவரந்‌ கருதியிருத்திய செம்பொற்றிருத்தகு 
முடியும்‌ பயங்கொடு ப 


6. 


ம 


1 


ம்‌ 


15. 


16. 


ழிமிக முயங்கியில்‌ முதுகிட்டொளித்த சயசிங்கனைப்‌ பெரும்‌ புகழொடும்‌ 
பீடி [யல்‌ * ]இலட்டபாடி ஏழரையிலக்கமும்‌ நவநெதிக்குலப்‌ பெருமலைகளும்‌ 
விக்கிரம வீரர்‌ சக்க 


. ர கோட்டமு[ம்‌*] முதிர்படவல்லை மதுர மண்டலமுங்‌ காமிட வளைய 


நாமணைக்‌ கோனையும்‌ வெஞ்சிலை வீரர்‌ ப[ஞ்ச * ]பள்ளியும்‌ பாசடைப்‌ பழந 
மாசுணி தேசமும்‌ அயர்வி 


. ல்‌ வண்‌ கீர்த்தி யாதி [ந]கரவையில்‌ இரி_ரன்‌ றொல்‌ குலத்திவிரரதனை 


விளையமர்‌ களத்துக்‌ கிளையோடும பிடித்துப்‌ பல தநத்தோடு 
நிறைகுலதநக்குவையுங்‌ கிட்டருஞ்‌ 


. செரிமிளையொட்ட விஷயமும்‌ பூசரர்‌ சேர நற்‌ கோசலை நாடு கநபாலனை 


வெம்முனையழித்து வண்டுறை சோலைத்‌ தண்ட யுத்தி யுமிரணசூரனை 
முரணுரத்‌ 


. தாக்கித்திக்கணை கீர்த்தி தக்கண லாடமுஷொடு கடற்சங்கு கொட்டல்‌ 


மயிபாலனை வெஞ்சமர்‌ விளாகத்தஞ்சு வித்தருளி யொண்டிறல்‌ 
யானையும்‌ பெண்டிர்ப்‌ பண்டார 


. மு நித்தில நெடுங்கடலுத்திரலாடமும்‌ கோவிகசைகந்‌ [ன்‌] மாவிழி ஷோடத்‌ 


தங்காத சாரல்‌ வங்காள தேசமும்‌ வெறிமலர்த்‌ தீர்த்தத்தெறிபுநற்‌ 
கங்கையும்‌] 


. மாப்பொரு தண்டாற்‌ கொண்ட கோப்பரகேசரி பன்மரான ஸ்ரீராஜேன, சோழ 


தேவற்கு யாண்டு ௩ ஆவது ஜயங்கொண்ட சோழ மண்டல 


த்து மணையில்‌ கோட்டத்து புரிசை நாட்டு உரோடகத்து ்ரீசாஜமாஜ 
ஈ.றறமுடையார்க்கு இத்தேவர்‌ தேவதானம்‌ நகரம்‌ சிவபுரத்துச்‌ சங்க 


. ரபாடிய[ான்‌ சா]த்தன்‌ ம[ா]கண்டனான சிவலோக சுந்தர மாயிலெட்டி 


வைத்த திருநா விளக்கு இரண்டினுக்கு வைத்த சாவா மூவாப்பேராடு 
நூற்‌ 

றெண்பது இவ்வாடு நூற்றெண்பதும்‌ கண்டடுத்து நிசதம்‌ உரிய்‌ நெய்‌ 
கோயிலுக்கே கொண்‌ *]டு வவ அட்டுவித்து எரிப்பிப்பதாக கை 
ய்யுற்றோம்‌ திருவுண்ணாழிகை உடையோமும்‌ சிவ பண்டாரிகளோமு|[ம்‌ *] 
இத்தேவரர்‌ *] கன்மிகளோமும்‌ இது உராஹேனஞாறறக்ஷை |- 


ஏ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 514/2018 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 1 

வட்டம்‌ ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி, 1025 

ஊர்‌ சிவபுரம்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

அரசு சோழர்‌ ஊ.க.எண்‌ : 14 

அரசன்‌ முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 

இடம்‌ சிவன்‌ கோயில்‌ கருவறை வடக்கு குமுதம்‌, மேற்குச்‌ சுவர்‌ 

குறிப்புரை : கல்வெட்டு முழுமையாக இல்லை. உரோடகத்து ராஜராஜீஸ்வரம்‌ உடையார்‌ 
கோயிலில்‌ உள்ள திரிபுரவிஜயரான சிவபுரச்‌ செல்வர்‌ மற்றும்‌ இறைவி 
நம்பிராட்டியார்‌ திருமேனிகளுக்கு தினமும்‌ ஒவ்வொரு சந்தியின்‌ போதும்‌ 
திருவமிர்து, கறியமுது, நெய்‌, தயிர்‌, அடைக்காய்‌ போன்றவை வைத்து 
வழிபாடு செய்வதற்காக நிலம்‌ தானம்‌ வழங்கப்பட்டுள்ளது. 

கல்வெட்டு : 


1. ஷஷிஸ்ரீ திரு[ம]ன்னி வளர இரு[நி]ல மடஷையும்‌ போர்‌ *]ச்சயப்‌ 
பாவையும்‌ சீர்த்தனிச்‌ செல்வியுகன்‌ பெருஷேவியரா[கி]இன்‌ புற 
நெடிதினிதூமியுள்‌ இடைதுறை நாடு வடர்வன வேலிப்படர்‌ வனவாசியும்‌ 
சுள்ளிச்‌ சூழ்மதிட்‌ கொள்ளிப்‌ பாக்கையும்‌ நண்ணற்‌ கருமுரண்‌ மண்ணைக்‌ 
கடக்கமும்‌ பொருகடலீழத்தரையர்‌ தமுடியு மாங்கவர்‌ தேவியரோங்‌ கெழில்‌ 
முடியும்‌ முன்னவர்‌ பக்கல்‌ தென்னவர்‌ வைத்த சுர முடியுமிஷிரநாரமு 
ஷண்டிரை ஈழமண்டல முழுவது[ம்‌*] எறிபடைக்‌ கேரளன்‌ முறைமையிற்‌ 
சூடுங்குலதனமாகிய பலர்‌ புகழ்‌ முடியும்‌ செங்க 


. திர்‌ மாலையும்‌ சங்கதிர்‌ வேலைத்‌ தொல்‌ பெருங்காவல்‌ பல்பழஷீவும்‌ 
செருவிற்‌ சினவில்‌ இருபத்தொருகால்‌ அரைசுகளைகட்ட பரசுராமன்‌ மேல்‌ 
வ[ரு]ஞ்சானி மற்றீவரண்‌ கருதியிருத்திய செம்பொ[ந்‌] திருத்தகு முடியும்‌ 
பயங்கொடு பழிமிக முயங்கியில்‌ முதுகிட்டொளித்த சயசிங்கன்‌ 
அளப்பெரும்‌ புகழோடும்‌ பீடி[யல்‌ *] இலட்டபாடி ஏழரையிலக்கமும்‌ 
நவநெதிக்‌ குலப்பெருமலைகளும்‌ விக்கிரம வீர[ர்‌ *] சக்கர கோட்டமும்‌ முதிர்‌ 
படவல்லை மதுர மண்டலமும்‌ காமிடைவனைய்‌ நாமனைக்‌ கோணையும்‌ 
வெஞ்சின வீரர்‌ பஞ்சப்பள்ளியும்‌ பாசடை பழன மாசுணி தேசமும்‌ அயர்வில்‌ 
வண்கீர்த்தியாதி நகரவையில்‌ சஷிரன்‌ தொல்குலத்தி 


34 


1 


3. விர[ர *]தனை விளையமர்க்‌ களத்துக்‌ கிளையோடும்‌ பிடித்துப்‌ பல 


தனத்தோடு நிறை குலதனக்குவையும்‌ கிட்டரும்‌ செறிமிளை யொட்ட 
விஷயமும்‌ பூ [சு * ]ரர்‌ சேர னல்‌ கோசல நாடும்‌ தன்ம பாலனை வெம்முனை 
யழித்து வண்டுறை சோலைத்தண்ட புத்தி[யும்‌] இரணசூரனை 
முரணுக்த்தாக்கித்‌ திக்கணை கீர்த்தித்‌ தக்கணலாடமும்‌ கோவிகசஷன்‌ 
மாவிழிஷோட தங்காத சாரல்‌ வங்காள தேசமும்‌ தொடுகடற்சங்கு வொட்ட 
மயிபாலனை வெஞ்சமர்‌ விளாகத்தஞ்சுவித்தருளி யொண்டிறலியானையும்‌ 
பெண்டிர்‌ பண்டாரமும்‌ நித்திர நெடுங்கடலுத்திரலாடமும்‌ வெறிமலர்த்‌ 
தீர்த்த தெறிபுனல்‌ கங்‌ 


. [கையும்‌ மாப்பொருதண்டாற்‌]கொண்ட கோப்பரகேசரி பன்மரான உடையார்‌ 


ஸ்ரீராஜேஷ._ சோழ தேவற்கு யாண்டு மக ஆவது ஐயங்கொண்ட சோழ 
மண்டலத்து மனையிற்‌ கோட்டத்துப்‌ புரிசை நாட்டு உரோடகத்து 
ஸ்ரீராஜராஜுமரமுடையார்‌ கோயிலில்‌ எழுந்தருளி நிற்கும்‌ சி_ வ", 
விஜயரான சிவபுரச்செல்வர்க்கும்‌ நம்பிராட்டியார்க்கும்‌ ஸஷிகடோறும்‌ 
திருவமிர்தும்‌ கறியமிர்தும்‌ நெய்யமிர்தும்‌ தயிரமிர்தும்‌ அடைக்காயமிர்தும்‌ 
சாத்தி அருளத்‌ திருப்பரிசட்டத்துக்குமாக வேண்டு[ம்‌*] நிவஷங்களுக்கு 
இத்தேவர்‌ தேவதானம்‌ நகரம்‌ சிவபு[ரத்து] மஹா நகரத்தோம்‌ எங்களுர்‌ 
காலளவு கோல்‌ பாட்ட தேவகன்மிக! 


கல்வெட்டின்‌ தொடர்ச்சி கிடைக்கவில்லை 


அடு 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 515/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


1. ஹஹ 
வத்‌ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு: 21 
ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1033 
சிவபுரம்‌ - இ.க.ஆ.அறிக்கை : 286/1959-60 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு உ. 

தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ § 12 

முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 

சிவன்‌ கோயில்‌ கருவறை வடக்கு குமுதம்‌ பத்ம குமுதம்‌ 


சோமன்‌ குமரனான மதுராந்தக மாராயர்‌ என்பவர்‌, பாசாலி நாட்டு பாசாலி 
வீரன்‌ உத்தம சோழன்‌ கங்கை கொண்டார்‌ என்பவரிடம்‌ முப்பது 
காசுகளைக்‌ கொடுத்து, காசு ஒன்றுக்கு ஒராண்டுக்கு வட்டி ராஜகேசரி 
என்னும்‌ மரக்காலால்‌ பதக்கு வீதம்‌, முப்பது காசுகளுக்கு வட்டியாக வந்த 
ஐங்கல நெல்லை, சிவபுரத்து கோயிலில்‌ ஐப்பசி மாதத்தில்‌ நடைபெறும்‌ 
திருவேட்டைத்‌ திருவிழாவில்‌ இறைவன்‌ எழுந்தருளுகின்ற போது 
பெருந்திருவமிர்து படைப்பதற்காகக்‌ கொடையளித்துள்ளார்‌. 


அக்கொடை மூலம்‌ அரிசி ஒரு கலம்‌, நெய்‌ இருநாழி, எண்ணை இரு 
நாழி, தயிர்‌ பதக்கு, கறியமுது நான்கு, மிளகு உழக்கு, கடுகு உழக்கு, 
சர்க்கரை நாமி, விறகிடுவானுக்குத்‌ தரப்படும்‌ செலவு ஆகியவற்றிற்கு 
மேற்குறிப்பிட்ட ஐங்கலம்‌ நேர்‌ ஆனது பற்றியும்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ 
எவ்வளவு நெல்‌ தேவைப்பட்டது என்ற விவரமும்‌ தரப்பட்டுள்ளது. 


ஸ்ரீ ராஜே, சோழ தேவற்கு யாண்டு ௨௰கஆவது சோமன்‌ 


குமானான மதுராஷக மாராயன்‌ பாசாலி நாட்டு பாசாலி வீரர்‌ உத்தம 
சோழன்‌ கங்கை கொண்டார்க்கு குடுத்த காசு முப்பது இக்காசு 
முப்பதுங்கொண்டு காசு ஒந்றினுக்கு ஆண்டு வரை பலிசை நெல்லு [ரா]ஐ 
கேசரியால்‌ நெல்லுப்பதக்காக ஒராண்டிநுக்கு வக நெல்லு ஐங்கலம்‌ 
இந்நெல்லு ஐங்கலமும்‌ கொண்டு 

இ டட கடலக ரைத்‌ திருநாளில்த்‌ திருவேட்டை எழுந்தருளி இருக இடத்து 
பெருந்திருவழுதுக்கு ராஜகேசரியால்‌ அரிசி கலத்துக்கு நெல்லு 
இருகலநேய்‌ தூணிப்‌ பதக்கும்‌ நெய்‌ இருனாழிக்கு நெல்லு இருதூணியும்‌ 


DR 


எண்ணை இருனாழிக்கு நெல்லு இருதூணியும்‌ தயிர்‌ பதக்குக்கு 
நெல்லுத்தூணியுமாக இரு[ன்‌ ]னாழிக்கு நெல்லு னா[ன்‌ ]னாழியும்‌ 
பலவற்கத்துக்கு கறியமுது னாலுக்கு நெல்லு பதக்கு மிளகு உழக்கும்‌ கடுகு 
உ[ழக்கு]ம்‌ நெல்‌ 

ள்‌ இரண்டுக்கு நெல்லு குறுணி நானாழியும்‌ சற்கரை நாழிக்கு 
நெல்லுப்‌ பதக்கும்‌ விறகிடுவானுக்கு நெல்லு குறுணியும்‌ குசவநுக்கு 
நெல்லுக்‌ குறுணியும்‌ ஆக நெல்லு ஐங்கலமும்‌ நேர்‌ இது ஷநாஷஹேயா ற 
ஈலெிக்ஷ।- 


37 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 516/2018 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 13 
ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1025 
சிவபுரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 285/1959-60 
தமிழ்‌. முன்‌ பதிப்பு 

தமிழ்‌ 

சோழர்‌ ஊ,க.எண்‌ பது | 

முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 


சிவன்‌ கோயில்‌ கருவறை வடக்கு குமுதம்‌ பத்ம குமுதம்‌ 


ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மணையிற்‌ கோட்டத்து புரிசை நாட்டு 
உரோடகத்திலுள்ள ஸ்ரீராஜராஜஈஸ்வரமுடையார்‌ கோயிலில்‌ இரண்டு 
திருவிளக்குகள்‌ எரிப்பதற்கு வைத்த 180 ஆடுகளைப்‌ பெற்றுக்‌ கொண்ட 
திருவுண்ணாழிகை உடையார்கள்‌, தேவகன்மிகள்‌ மற்றும்‌ 
சிவபண்டாரிகள்‌ ஆகியோர்‌ தினம்‌ உரிய்‌ நெய்வீதம்‌ கோயிலுக்கே 
கொண்டு வந்து விளக்கெரிப்பதாக சம்மதித்த செய்தி கூறப்பட்டுள்ளது. 


இவ்விளக்கெரிக்க 180 ஆடுகளைக்‌ கொடுத்தவர்‌ அந்நகரக்‌ 
கரணத்தான்‌ பிராமணன்‌ வலியடக்கி தோளனான ஆயிரபட்டன்‌ 
என்பவராவார்‌. இந்நகரத்தின்‌ கணக்கு எழுதும்‌ காணியை (உரிமையை) 
விலைக்கு வாங்கி எழுதுவதற்கு திருவிளக்கெரிக்க 180 ஆடுகள்‌ 
கொடையளித்த செய்தி கூறப்பட்டுள்ளத:. அவர்‌ பெயரைக்‌ குறிப்பிடும்‌ 
போது நகரக்‌ கணக்கு எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளதால்‌ கணக்குக்‌ 
காணியை விலைக்கு வாங்கி பதவியில்‌ அமர்ந்த பின்னர்‌ செய்யப்பட்ட 
ஏற்பாடுதான்‌ இது என்பது தெரியவருகிறது. 


1. ஹஸிஸ்ரீ திருமந்நி வளர இரு நில மடந்தையும்‌ போற்‌ சயப்பாவையுஞ்‌ 
சீர்த்தனிச்‌ செல்வியுகன்‌ பெருஜேவியராகி இன்புற நெடிதியலூழியுளிடை 
துறை நாடுவடர்வன வேலிப்படர்‌ வனவாசியுஞ்‌ சுள்ளிச்சூழ்‌ மதிட்‌ 
கொள்ளிப்பாக்கையு[ம்‌ *] நண்ணற்‌ கருமுரண்‌ மண்ணைக்‌ கடக்கமும்‌ போர்‌ 
கடலீழத்தரைசர்‌ தமுடியுமாங்கவர்‌ தேவியரோங்கெழில்‌ முடியு[ம்‌] முன்னவர்‌ 
பக்கற்‌ றென்னவன்‌ வைத்த ௬௯ 


2௮ ரமுடியுமிகிரனாரமு [ம்‌*] தெண்டிரை ஈழமண்டல முழுவது[(ம்‌ * ] மெறிபடைக்‌ 
கேரளந்‌ முறைமையிற்‌ சூடுங்‌ குலதனமாகிய பலர்‌ புகழ்‌ முடியுஞ்‌ செங்கதிர்‌ 


38 


~ 


மாலையுஞ்‌ சங்கதிர்‌ வேலைத்‌ தொல்பெருங்காவற்‌ பல்பழஷீவும்‌ செருவிற்‌ 
சினவிலிருபத்தொரு காலரைசு களைகட்ட பரசிராமன்‌ மேல்‌ வருஞ்சாஷி 
மற்றீவரண்‌ கருதி இருத்திய செம்பொற்றிருத்தகு முடியும்‌ பயங்கொடு பழி 
மிக முயங்கியில்‌ முதுகிட்டொளித்த சயசிங்கன்‌ அளப்பெரும்‌ 
புகழொடும்‌ பீ 


. டஇல்‌ இலட்டபாடி ஏழ[ரை] இலக்கமும்‌ நவநெதிக்‌ குலப்பெருமலைகளும்‌ 


விக்கிரம வீரர்‌ சக்கரகோட்டமு[ம்‌ * | முதிர்பட வல்லை மதுரமண்டலமு![ம்‌] 
காமிடை வளை நாமணைக்‌ கோனையும்‌ வெஞ்சின வீரர்‌ பஞ்சப்பள்ளியும்‌ 
பாசடைப்பழன மாசுணி தேசமும்‌ அயர்வில்‌ வண்‌ கீர்த்தியாதி நகரவையிற்‌ 
சஷிரன்றொல்‌ குலத்திகிரதனை விளையமர்க்களத்துக்‌ கிளையோடும்‌ 
பிடித்து பல தநத்தோடு நிறை குலதனக்குவையுங்‌ கிட்டருஞ்செறி மிளை 
யொட்ட விஷயமும்‌ 


. பூசுரர்‌ சேர நற்கோசலை நாடுஷஒன்‌ மபாலனை வெம்முனையழித்து 


வண்டுறை சோலைத்‌ தண்ட புத்தியுமிரண சூரனை முரணுகத்தாக்கித்‌ 
திக்கணை கீர்த்தித்‌ தக்கண லாடமுங்‌ கோவிஷசஷன்‌ மாவிழி ஷோடத்‌ 
தங்காத சாரல்‌ வங்காள தேசமு[ம்‌*] தொடுகடற்‌ சங்கு வொட்டல்‌ 
மயிபாலனை வெஞ்சமர்‌ விளாகத்கஞ்சுவித்தருளி ஒண்டிறல்‌ யானையும்‌ 
பெண்டிர்‌ பண்டாரமும்‌ நித்தில நெடுங்கடலுத்திரலாடமும்‌ வெறிமலர்த்‌ 
தீர்த்தத்தெறிபுனல்‌ கங்கையு[ம்‌ *] மாப்பொருதண்டாற்‌ கொண்ட 
கோப்பரகேசரி வன்மரான உடையார்‌ ஸ்ரீராஜேட. 


. சோழ ஜேவற்கு யாண்டு ௰௩ ஆவது ஐயங்கொண்ட சோழ மண்டலத்து 


மனையிற்‌ கோட்டத்துப்‌ புரிசை நாட்டு உரோடகத்து ஸ்ரீராஜராஜுமர 
முடையார்‌ தேவதானம்‌ நகரஞ்‌ சிவபுரத்து மாநகரத்தோம்‌ 


. ஹூவாத்ததால்‌! எங்கள்‌ நகரக்கணக்கு காணியாக சந்திராதித்தவற்‌ 


விலை கொண்டு எழுதுவதற்கு நகரக்கரணத்தான்‌ ஊர்‌ ஸ ர2ணன்‌ 
வலியடக்கி தோளானான ஆயிரபட்டன்‌ இத்தேவற்கு சஷிராதித்தவற்‌ 
வைத்த திருவிளக்கு உனு 


. க்கு வைத்த சாவாமூவாப்‌ பேராடு நூற்றெண்பது இவ்வாடு நூற்றெண்பதும்‌ 


திருவுண்ணாழிகை உடையார்களும்‌ தேவகன்மிகளும்‌ சிவபண்டாரிகளும்‌ 
கண்டடுத்து நிசதம்‌ உரிய்‌ நெய்‌ கோயிலுக்கே கொ 


. ண்டு வங அட்டுவிய்த்து எரிப்பிப்பதாக கைய்யுற்றோம்‌ திருவுண்ணாழிகை 


உடையோமும்‌ சிவபண்டாரிகளோமும்‌ தேவக3 களோமும்‌ இது 
லன்மாயேமுஉ றக்க 1- 


சம்வத்சரத்தால்‌ - என்று படிக்கவும்‌ 


39 


த.நா... தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 517/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 26 

வட்டம்‌ : ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1038 
ஊர்‌ : சிவபுரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 226/1961-62 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு : சோழர்‌ ஊ.க.எண்‌ 2 14 

அரசன்‌ : முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 

இடம்‌ : சிவன்‌ கோயில்‌ கருவறை வடக்கு குமுதம்‌ பத்ம குமுதம்‌ 


குறிப்புரை : கண்றூர்‌ நாட்டு சோழவிச்சாதிர சதுர்வேதிமங்கலத்து சபையார்‌, ஜெயங்‌ 
கொண்ட சோழமண்டலத்து மனையிற்‌ கோட்டத்துப்‌ புரிசை நாட்டு 
உரோகடத்து ஸ்ரீராஜராஜீஸ்வரமுடையார்க்‌ கோயிலுக்கு நிலம்‌ ஒன்றினை 
இறையிலி தேவதானமாக பத்து இராசராசன்‌ காசு பெற்றுக்கொண்டு 
நிலவிலையாவனம்‌ செய்து கொடுத்துள்ளனர்‌. இந்நிலத்தினைப்‌ பெற்ற 
இவ்வூர்‌ உண்ணாழிகை சபையார்‌ இறைவனுக்கு அமுது படைக்கும்போது 
சிவயோகி ஒருவருக்கு உணவளிக்க ஏற்பாடு செய்துள்ளனர்‌. 


கல்வெட்டு : 


1. ஸஹிஸ்ரீ திருமன்னி வளர இருநில மடன்வயும்‌ போற்‌ செயப்பாவையும்‌ 
சீர்த்தனிச்‌ செல்வியும்‌ தன்‌ பெருஷேவியராகி இன்புறநெடுதுயில்‌ லூழி உள்‌ 
இடைதுறை நாடு ட[ர்‌*]வன வேலிப்படர்வன வாசியும்‌ சுள்ளிச்‌ சூழ்‌ 
மதிட்கொள்ளிப்பாக்கையும்‌ நண்ணற்‌ கருமுரண்‌ மண்ணைக்‌ கடக்கமும்‌ 
பொருகடலீழத்தரையர்‌ தம்‌ முடியும்‌ ஆங்கவர்‌ தே[வியரோங்‌ கெழில்‌ முடியும்‌ 
முன்னவர்‌ பக்கற்‌ றென்னவர்‌ வைத்த சுர முடியும்‌ இஷிரனாரமு][ம்‌ * | 
தெண்டிரை ஈழ மண்டல முழுவது[மெறி] 

2. படைக்கேரளன்‌ முறைமையிற்‌ சூடுங்‌ குலதனமாகிய பலர்புகழ்‌ முடியும்‌ 
செங்கதிர்‌ மாலையும்‌ சங்கதிர்‌ வேலைத்‌ தொல்பெருங்காவல்ப்‌ பல்பழனீவும்‌ 
செருவிற்‌ சினவிலிருபத்தொரு காலரைசு களைகட்ட பரசுராமன்‌ மேல்‌ 
வருஞ்சானி மற்றீவரண்‌ கருதி இருத்திய செம்பொற்றிருத்தகு முடியும்‌ 
பயங்கொடு பழிமிக முயங்கியில்‌ முதுகிட்டொளித்த ஐயசிங்கன்‌ [அளப்பெரும்‌ 
புக]ழொடு பீடியல்‌ இரட்டபாடி ஏழரை இலக்கமும்‌ நவநெறிக்குலப்‌ 
பெருமலைகளும்‌ விக்கிரம வீரர்‌ சக்கர கோட்டமு[ம்‌*] மு 


40 


3. திர்பட வல்லை மதுர மண்டலமும்‌ காமிடை வளைய நாமனைக்‌ கோனையும்‌ 
வெஞ்சிந விரர்‌ பஞ்சப்பள்ளியும்‌ பாசடைபழன மாசுணி தேசமுமயர்வில்‌ 
வண்‌ கீர்த்தி ஆதி நகரவையிற்‌ சஷிரன்‌ றொல்‌ குலத்திக_ரனை 
விளையமர்க்களத்து கிளையோடும்‌ பிடித்துப்‌ பலதனத்தோடு நிறைகுல 
தனக்குவையுங்‌ கிட்டருஞ்‌ செறிமிளையொட்ட வி(ஷயமும்‌ பூசுரர்‌ சேர்‌ 
நற்கோசலை ந]ாடு கன்மபாலனை வெம்முனை யழித்து வண்டுரைசோலை 
தண்ட புத்தியு 

4. மிரணசூரனை முரணுறத்‌ தாக்கித்‌ திக்கணை கீர்த்தித்‌ தக்கண லாடமுங்‌ 
கோவிகசஷன்‌ மாவிழிஷோடத்தங்காத சாரல்‌ வங்காள தேசமும்‌ ஷொடு 
கடற்சங்கொட்டர்‌ மயிர்‌ வானனை வெஞ்சமரர்‌ *]வளாகத்தஞ்சுவித்தருளி 
யொண்டிறல்‌ யானையும்‌ பெண்டிர்‌ பண்டாரமு நித்தில நெடுங்கடலுத்‌ 
திரலாடமும்‌ வெறிமலர்த்‌ தீர்த்தத்தெறிபுனற்‌ கங்கையும்‌ . . . 

5. யிற்‌ பிறக்கிய பெருநெதிப்‌ பிறக்கமும்‌ ஆர்த்தவகை நகர்‌ போர்த்தொழில்‌ 
வாசல்‌ விச்சாதிர தோரணமும்‌ மொ(ய்‌ *]த்‌ தொளிர்ப்‌ புனமணிப்‌ புதவமுங்‌ 
கனமணிக்‌ கதவமும்‌ நிறை [நீர்‌] விசையமுவறை நீர்ப்‌ பண்ணையும்‌ 
தொன்மலையுரையிற்ப்‌ பொன்மலையூரும்‌ ஆழ்‌ கடலகழ்‌ சூழ்‌ 
மாயிருடிங்கமுங்‌ கலங்கா வல்வினை இலங்கா வல்வினை [சோகமும்‌] 
[காவலம்‌] புரிசை மேவலிபங்கமும்‌ விளைப்பகாறுடை வளை(ப்பஸாருங்‌ * ] 
கலாழுதிர்‌ கடுந்‌ . . . . . 

6. புகழ்‌ தலைத்தக்‌ கோலமும்‌ தீதமர்‌ வல்வினை மாதமயிங்கமும்‌ கலா முதிர்க்‌ 
கடுஸிறல இலாழுரி தேசமும்‌ தேனக்க வார்‌ பொழில்‌ மானக்க வாரமும்‌ 
தொடுகடற்‌ காவற்‌ கடுமுரட்‌ கடாரமுமாப்‌ பொருகண்டாற்‌ கொண்ட 
கோப்பரகேசரி படரான உடையார்‌ ஸ்ரீமாஜேர., சோழ மேவற்கு யாண்டு 
[உ௨௰சு] ஆவது ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து மனையிற்‌ கோட்டத்துப்‌ 
புரிசை நாட்டு ஊரோடகத்து ஸ்ரீ ராஜராஜீற முடையார்‌ ஆதி தாஸ 
மண்டே நாயனார்‌(க்கு] . . . . கன்றூர்‌ நாட்டு சோழ விச்சாதிர சருப்‌ 
பேதிமங்கலத்து மஹாஸடலெப்‌ பெருமக்களோம்‌ உதி விலையாவண 

7. க்‌ கைய்யெழுத்து இத்தேவர்க்கு நாங்கள்‌ இறைஇலி தேவதானமாக 
விற்றுக்குடுக்கிற உதியாவது இவ்வூர்ப்‌ பெருவரம்பின்‌ பள்ளக்கால்‌ வழி 
வடக்கு நோக்கி போன கோட்டுக்‌ கிழக்கால்‌ வழியான நடுவிற்செறு 
விற்றதற்கு கீழ்பாற்‌ கெல்லை இள [மை] முத்தரையன்‌ செறுவுக்கு மேற்குந்‌ 
தென்பாற்க்‌ கெல்லை . . கீழாகறத்து . . .ஒட்டிக்காற்‌ செறுவுக்கு வடக்கும்‌ 
மேல்‌ பாற்கெல்லை இருங்கண்டித்தால்‌ [மூற்த்தி]க்‌ கிரமவித்தந்‌ செறுவுக்கு 
கிழக்கும்‌ வடபாற்கெல்லை புரிசைநாட்டுக்‌ கப்பிமான கொட்டூர்‌ எல்லைக்கு 
தெற்க்கும்‌ இவ்வி 


47 


8. 


10. 


சைத்த இன்னா(ன்‌ *] கெல்லைக்கும்‌ உட்பட்ட உண்ணில ஒழிவிந்றி 
இபூமிக்கு எம்மில்‌ இசைந்த விலைப்பொருள்‌ ராஜராஜந்‌ காசு பத்தும்‌ 
[அ]றக்‌ கொண்டு விற்றுக்‌ குடுத்தோம்‌ இதுவே பொருள்மாவறுதியாவ 
தாகவும்‌ இ(ப்‌*]பரிசு இறை இலி தேவதானமாக விற்றுக்‌ குடுத்தோம்‌ 
இந்நிலத்துக்கு மேநடை நர்‌ பாயப்‌ பெறுவதாகவும்‌ நீர்‌ [அ]றுதியில்‌ 
குற்றேத்தமிட்டுங்‌ கூடை நீர்‌ ஏ[ற்ற]த்தும்‌ நீர்‌ பாச்சிக்‌ கொள்ளப்‌ 
பெறுவதாகவும்‌ இந்நிலத்துக்கு நீர்‌ விலையும்‌ வெட்டியமஞ்சியும்‌ சில்லிை 


ற சோறுமாட்டு மற்றும்‌ யாதேனு மொன்றுங்‌ காட்டப்‌ பெறாததாகவும்‌ காட்டி 


மலாஸஹக௩ முதலாகத்‌ தான்‌ வேண்டு கோவுக்கு நிசதம்‌ அரைக்காற்‌ பொன்‌ 
மன்றப்‌ பெறுவதாக இப்பரிசு இசைவ விற்றுக்‌ குடுத்தோம்‌ சோழ 
விச்சாதிரச்‌ சருப்பேதிமங்கலத்து உறயாஸஸெயோம்‌ ஸடெிலெயார்‌ 
பணிக்க எழுதிநேன்‌ ஊற்றுக்‌ காட்டுக்‌ கோட்டத்து நீர்வேளூர்‌ நாட்டு நீர்‌ 
வேளூர்க்‌ கடுவ நிலத்து ...... யறிவேன்‌ இவை என்‌ எழுத்து இக்கோயிலித்‌ 
திருவுண்ணாழி உடையோ[ம்‌ *] இந்நிலங்‌ கைக்கொண்டு உழு 

துழுவித்தும்‌ முட்டாமை ஒரு சிவயோகியை உடையார்‌ அழுது செய்யுங்‌ 
காலத்திலே அமுது செய்விப்போமாகவும்‌ செய்யாதொழியில்‌ 
ஸ்ரீகாஹெஹா!ரர்‌ *]க்கு பிழைத்தோ[ம்‌* ] இந்நிலத்து நெல்லு தேவகஷிகள்‌ 
பண்டாரத்து முதலாக பெருவதாகவும்‌ முதலாக்கில்‌ விரையாக்கலி 
மறுத்தார்‌ படுகண்டபடுவோம்‌ இது உராஹெறாா மணெஷெ- 


42 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


தொடர்‌ எண்‌ : 


5 18-520/2018 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 16,26 

ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு கி.பி. 1028,1038 
சிவபுரம்‌ இ.க.ஆ.அறிக்கை 230, 232,229/1961-62 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ 18,19,20 


சிவன்‌ கோயில்‌ கருவறையின்‌ தென்புறக்‌ குமுதம்‌ 


3 கல்வெட்டுகளும்‌ தொடக்கம்‌ இல்லாமலும்‌ சிதைந்தும்‌ முழுமை 
யடையாமலும்‌ உள்ளன. இருப்பினும்‌ சில விவரங்கள்‌ அறியப்படுகின்றன. 


ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்து நீர்‌ 
வேளூர்‌ நாட்டு, நீர்‌ வேளூர்‌ ஊர்‌ சபையார்‌, புரிசை நாட்டு உரோடகடத்து 
ஸ்ரீராஜராஜஸ்வர முடைய கோயில்‌ நிர்வாகிகளிடமிருந்து 400 காசுகள்‌ 
பெற்றுக்‌ கொண்டனர்‌. இதில்‌ காசு ஒன்றிற்கு வட்டியாக “ராஜகேசரி” 
என்னும்‌ அளவையால்‌ பதக்கு நெல்லாக 400 காசுக்கு 66 கலம்‌ இரு தூணி 
நெல்லினை ஒவ்வொரு வருடம்‌ கோயில்‌ திருமுற்றத்தில்‌ அளித்திட சம்மதம்‌ 
தெரிவித்துள்ளனர்‌. வெண்கூடல்‌ சபையினர்‌ 500 காசுகள்‌ பெற்றுக்‌ 
கொண்டு 83 கலம்‌ 1 தூணி வருடந்தோறும்‌ வழங்கிடச்‌ சம்மதம்‌ 
தெரிவித்துள்ளனர்‌. அதேபோன்று மதுரை மழலைமங்கலம்‌ சபையினரும்‌ 
நெல்‌ வழங்கிடச்‌ சம்மதித்துள்ளனர்‌. 


[ 


1. யசு ஆவது ஐயங்கொண்ட சோழ மண்டலத்து ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்து 
நீர்‌ வேளூர்‌ நாட்டு சிவன்கூடல்‌ 2ஹாஸலெயோம்‌ . . . 


2. மனையிற்‌ கோட்டத்துப்‌ புரிசை நாட்டு உரோடகத்து ஸ்ரீராஜராஜ 
ஈர முடைய ஹாசேவர்‌ சூசிலாஸ வணெயர [ர்‌] கலிகள்‌ பக்கல்‌ இமேவர்‌ 
பண்டாரத்து யாங்கள்‌ 


3. கொண்டு கடவ காசு நானூறு இக்காசு நானூறுங்‌ கொண்டு கட[வபொர்‌] 
கொண்ட பரிசாவது காசு ஒன்றினுக்கு ஆண்டு வரை பொலிசை 
ராஐகேஸரியால்‌ நெல்லுப்பதக்காக வந்த நெல்லு அறுபத்‌ 


43 
௨ 


 தறு கலநே இரு தூணியும்‌ ஆட்டாண்டு தோறும்‌ சஷாதித்தவன்‌ 

திருமுற்றத்துக்கே கொ[ண்‌ *]டு வவ இத்தேவர்‌ கன்மிகள்‌ வசம்‌ 
பண்டாரத்தளவ தரவு கொள்வோமாகவும்‌ இவமுது காசு [கொ] 
ரீக வென்று சொல்லிப்போஷோமாகவும்‌ இதற்றிறம்பில்‌ மலர 
முதலாகத்‌ தான்‌ வேண்டு கோவுக்கு தான்‌ வேண்டு நெற்பொன்‌ அரிசி 
மன்ற பெறுவதாகவும்‌ இம்மன்றுபாடு இறுத்து 
. [பொலிசை .......... 1! நத தாக நெல்லு ...... டை 
[நா]ற்ப்பதாகவும்‌ இப்பரிசு . .... 
- குடுத்தோம்‌ வெண்கூடல்‌ 2ஹாஸலெயோம்‌ பணிக்க எழுதினேன்‌ 
இவ்வூர்‌ ஸிவ. ரஹணன்‌ அக்கு பிரான்‌ எண்பதுலட்டநென்‌ இவை என்‌ 
எழுத்து யாண்‌ 

11 


்‌. ௨௰கஆவது ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து செங்காட்டுக்‌ கோட்டத்து 
மாகணூர்‌ நாட்டு பெரும்பூதூரான . . . தச்சருபேதிமங்கலத்து மஹா 
ஸலெஓம்‌ கை ௭ 
. முத்து மணையிற்க்‌ கோட்டத்துப்‌ புரிசை நாட்டு உரோடகத்து 
ஸ்ரீராஜராஜாமுரமுடைய மஹாசெவர்‌ ஆதிசாஸசண்டேஸா ரர்‌ கன்மிகன்‌ 
பக்கல்‌ இத்தேவர்‌ பண்டாரத்து யாங்கள்‌ கொண்டுக 
. டவ காசு அஞ்X%றுங்‌ கொண்டு கடவோம்‌ கொண்ட பரிசாவது காசு 
ஒன்றிநுக்கு ஆண்டு வரை பலிசை ராஜகெஷரியால்‌ நெல்லு பதக்காக 
வக நெல்லு எண்பத்து முக்கலனே தூணியு மாட்டாண்டு தோறும்‌ சஷிரா 
. தித்தவன்‌ இத்தேவர்‌ திருமுற்றத்துக்கே கொ[ண்‌ *]டு வந்து தேவகன்மிகள்‌ 
வசம்‌ பண்டாரத்துளவ தரவு கொண்மாகவு]மி ம்மு 
விளக்கில்‌ தான்‌ வேண்டு னெல்‌ பொன்‌ அரிசி மன்றப்‌ பெறுவதாகவும்‌ இமன்று 
பாடு இறுத்த இப்பலிசை நெல்லு ஆண்டாண்டு தோறும்‌ வழுவாமை 
அளப்ப.... 

Ill 


- ஆட்டாண்டு தோறும்‌ வக ரஜிதவற்‌ இதேவர்‌ திருமுற்றத்துக்கே 
கொண்‌ *]டு வவ ஜேவேகலிகள்‌ வசம்‌ பண்டாரத்த 


- எவ தரவு கொள்வோமாகவும்‌ இம்முதற்‌ பொன்‌ கொள்கவென்று 
சொல்லப்‌ பெறாதோமாகவும்‌ இதற்றிறம்பில்‌ மனா 


- ஹன முதலாகத்‌ தான்‌ வேண்டு கோவுக்கு நிசதம்‌ நெற்பொன்னரிசி மன்றப்‌ 
பெறுவதாகவும்‌ இம்மன்றுபாடிறுத்து 


44 


4. இப்பலிசை யாட்டாண்டு தோறும்‌ வழுவாமை அளப்பதா[க *]வும்‌ 
இன்னெல்லுத்‌ தண்டுவதற்கு விடை குடுப்பத[£] 


5. கவும்‌ ஒட்டி இட்டுக்‌ குடுத்தோம்‌ மது[ரை]ய்மழலைமங்கலத்து 2ஹா 
ஹலையோம்‌ ஹலையார்‌ பணிக்க வெழுதினேன்‌ இவ்வூ[ர்‌] 


6. கரணத்தான்‌ பெ . . நூற்றெண்மனான உத்தமப்பிரியனெ . . . . . . . . 
எழுத்து 


1. கொள்வோமாகவும்‌ 


45 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 521/2013 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 1] 
ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1023 
சிவபுரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 231/1961-62 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு உ 4 

தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.த.எண்‌ 1. தீ] 

முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 


சிவன்‌ கோயில்‌ அர்த்த மண்டபத்‌ தென்புற ஐகதி 


குறிப்புரை : ஜெயங்கொண்ட சோழமண்டலத்து ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்து 


நீர்வேளூர்‌ நாட்டு நீர்‌ வேளூர்‌ சபையார்‌, இம்மண்டலத்து மனையிற்‌ 
கோட்டத்துப்‌ புரிசை நாட்டு ராஜராஜீஸ்வரமுடையார்‌ கோயில்‌ கன்மிகள்‌ 
வழியாக பண்டாரத்திலிருந்து 20 கழஞ்சு பொன்‌ பெற்றுக்‌ கொண்டனர்‌. 
கழஞ்சு ஒன்றினுக்கு வட்டியாக 'ராஜகேசரி' என்றும்‌ அளவையால்‌ ஒரு 
கலம்‌ இரு தூணி நெல்‌ ஆக வருடம்‌ ஒன்றினுக்கு 20 கழஞ்சிற்கு, 33 
கலம்‌, தூணி நெல்லும்‌ பண்டாரத்தில்‌ கொண்டு வந்து கொடுக்கச்‌ 
சம்மதித்துள்ளனர்‌. 


கல்வெட்டு : 


14 


யாண்டு யக ஆவது ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து ஊற்றுக்காட்டுக்‌ 
கோட்டத்து நீர்‌ வேளூர்‌ நாட்டு நீர்‌ வேளூர்‌ ஊரோங்‌ கையெழுத்து மனையிற்‌ 
கோட்டத்துப்‌ புரிசை நாட்டு ஸ்ரீராஜ 


- ராஜுமார முடைய மஹாசெவர்‌ ஆதி தாஸ ச்ண்டேயரரர்‌ கலிகள்‌ பக்கல்‌ 


இடேவர்‌ பண்டாரத்துக்‌ கொண்ட பொன்‌ இருபதின்‌ கழன்சு இப்பொன்‌ 
இருபதின்‌ கழஞ்சுங்‌ கொண்டு கடவோங்‌ கொண்ட பரிசாவது 


. பொன்‌ கழஞ்சினுக்கு ஆண்டு வரை பலிசை ராஜகேஸரியால்‌ நெல்று 


கலநெ இரு தூணியாக வக நெல்லு முப்பத்து முக்கலநே தூணியு 
மாட்டாண்டு தோறும்‌ சவிராதித்தவற்‌ திருமுற்றத்துக்கே கொ[ண்‌ *]டு வந்து 


. இசேவர்‌ ஜதேவகவிகளோடும்‌ பண்டாரத்தளவ பொன்‌ கொள்க வென்று 


சொல்லப்‌ பெறாதோமாகவுமிதற்நிறம்பில்‌ மாஸக முதலாக தான்‌ வேண்டு 
கோவுக்கு தான்‌ 


AR 


5. வேண்டு . . . பொன்‌ அரிசி மன்றப்‌ பெறுவதாகவுமிம்‌ . மன்று . .பாடிறுத்து 
இப்பொலிசை நெல்லு ஆட்டாண்டு தோறும்‌ வழுவாமை அளிப்ப தாக[வு*]ம்‌ 
நெல்லுத்‌ தண்டவஸார்க்கு மெய்க்கண்டு 

6. விடைகுடுப்பதாகவும்‌ இப்பரிசொட்டி இட்டுக்‌ குடுத்தோம்‌ நீர்வேளுர்‌ 
ஊரோம்‌ ஊரார்‌ சொல்ல வெழுதிநேன்‌ இவ்வூர்‌ வெள்ளாளன்‌ 
கண[க்க|பாக்க முடையாநேன்‌ இவை 


7. என்னெழுத்து 


47/ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 522/20 13 

ஆட்சி ஆண்டு 

வரலாற்று ஆண்டு : கி.பி. 18-ஆம்‌ நூற்றாண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 

முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ 


சிவன்‌ கோயில்‌ தென்புற பத்ம ஜகதி 


மாவட்டம்‌ திருவள்ளுர்‌ 
வட்டம்‌ ஸ்ரீபெரும்பத்தூர்‌ 
ஊர்‌ சிவபுரம்‌ 

மொழி தமிழ்‌ 

எழுத்து தமிழ்‌ 

அரசு 

அரசன்‌ 

இடம்‌ 

குறிப்புரை : 

கல்வெட்டு : 


கைக்கோளப்‌ படையை பற்றிய செய்தி கிடைக்கின்றது. 


1. துன்முகி ஞு சித்திரை மீ£ ௨௧ ௨ கூவம்‌ இராமு னாயக்கர்‌ எலும்‌ பட்டல 


பாக்கம்‌ 


2. ஸிவ புரத்து (கை]கோள [எல்லை படை] ன்று இந்த படி . . . நடத்திவரக்‌ 


கடவொம்னாச்ச. . . 


48 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 23/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
பொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு பீரி 
ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1107 
இடையார்பாக்கம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 252/1910 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ 2 3 

முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 


மகாதேவர்‌ கோயில்‌ கருவறை வடக்கு பட்டி மற்றும்‌ குமுதம்‌. 


ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மனவிற்‌ கோட்டத்துப்‌ புரிசை நாட்டு 
புரிசை திருப்படக்காடுடைய மகாதேவர்க்கு ஒரு நந்தா விளக்கெரிக்க, 
இம்மண்டலத்து எயிற்கோட்டத்துக்‌ கோநேரி நாட்டு கோநேரியைச்‌ சார்ந்த 
அரசூர்‌ கிழவன்‌ வேளாந்‌ மதுராந்தகன்‌ என்‌ பவனிடமிருந்து 
தொண்ணூற்று ஐந்து ஆடுகள்‌ பெற்றுக்கொண்டு தினம்‌ உழக்கு 
நெய்யினை தானும்‌ தன்வற்கத்தாரும்‌ அளக்க பங்கி புஞ்சையன்‌ 
என்பான்‌ உறுதியளித்துள்ளான்‌. இக்கோயிலை சந்திரசேகரன்‌ இரவி 
என்கிற சோளேந்திர சிங்க ஆசாரியன்‌ என்பவன்‌ முதலாம்‌ 
குலோத்துங்கனின்‌ ஆணையின்‌ பேரில்‌ எடுப்பித்தச்‌ செய்தியினை 
இக்கல்வெட்டுக்‌ கூறுவது சிறப்பாகும்‌. இந்திய கல்வெட்டு 
ஆண்டறிக்கையில்‌ ஆட்சியாண்டு 38 எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
ஆனால்‌ கல்வெட்டில்‌ தெளிவாக 37 என்றே உள்ளது. 


1. ஹஸிய்ீ புகழ்மாது விளங்கச்‌ சயமாது விரும்ப நிலமகள்‌ நிலவ மலர்மகள்‌ 


வித்‌ 


புணர 


உரிமையிற்‌ சிறக மணிமுடிசூடி மீநவர்‌ நிலைகெட வில்லவர்‌ 


குலைதர ஏநைமந்நவர்‌ ரியலுற்றழிதரத்‌ திக்கனைத்து தந்‌ சக்கர 


2. நடாத்தி வீரஸிஸாஸநத்து அவநிமுழுதுடையாளோடும்‌ வீற்றிருகருளிய 
கோ மாஜகேஸரி வநராந வ௯_வகிகள்‌ ்ர்குலோத்துஃ வொஸ மெவற்கு 
யாண்டு ௩௰எ ஆவது ஐயங்கொண்ட சோழ மண்டலத்து மனவிற்‌ 


3. கோட்‌ 


டத்துப்‌ புரிசை நாட்டு புரிசைத்‌ திருப்படக்காடுடைய 2ஹா செவற்கு 


இம்மண்டலத்து எயிற்கோட்டத்துக்‌ கோநேரி நாட்டுக்‌ கோநேரியில்‌ அரசூர்‌ 
கிழவந்‌ வேளாந்‌ மதுராகைநேந்‌ வைத்த திருநுகா விளக்கு ஒந்றுக்கு 


49 


4. விட்ட ஆடு ச*மரு இவ்வாடு தொண்ணுற்றைஞ்சும்‌ சாவா மூவாப்‌ 
பேராடாக இத்தேவர்‌ சுரபி இடையர்‌ பங்கிபுஞ்சியேந்‌ கைக்கொண்டு 
இத்தேவர்‌ பண்டாரத்தே நிசதம்‌ உழக்கு நெய்‌ நாநும்‌ எந்வற்கத்தாரும்‌ அ 

5. எக்க கடவோமாகவுமிது முட்டில்‌, முட்டாபடி நெய்யளக்கக்‌ கடவேநாகச்‌ 
சம்மதித்தாடு தொண்ணூற்றைஞ்சுங்‌ கைக்கொண்டு சனஷிராதித்தவர்‌ 
உள்ளளவும்‌ அளக்கக்‌ கடவேநாநேந்‌ பங்கிபுஞ்சியேந்‌ இது சிலாலேி௯ 

6. செய்வித்தேந்‌ பெருமாள்‌ திருவாய்மொழிகருள இத்திருக்கற்றளி 
எடுப்பித்த சகிரசேகரன்‌ இரவியாந சோளேஷ._ சிங்க ஆசாரியநேந்‌ இவை 
எந்‌எழுத்து இத்தந்மத்தை செலுத்தாதே நின்றார்‌ விரோத நிந்றார்‌ 

7. கங்கையிடை குமரியிடெ செய்தார்‌ செய்த பாவத்துட்படுவார்‌ இது 
வநாஹெறாற பெ ஸ்ரீ 


* ௯ - என்பதற்கு க என்று குறிப்பிடப்பட்டுள்ளது 


50 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 524/2013 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


காஞ்சிபுரம்‌. ஆட்சி ஆண்டு : 19 
ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி. 1083 
இடையார்பாக்கம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 251/1910 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எளர்‌ அத்‌... 


முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 


மகாதேவர்‌ கோயில்‌ கருவறை மேற்கு பட்டி, குமுதம்‌, ஜகதி 


குறிப்புரை : சோழ மண்டலத்து நித்தவிநோத வளநாட்டுக்‌ கிழார்‌ கூற்றத்தைச்‌ சேர்ந்த 


ஆரூர்‌ உடையான்‌ வைத்தியநாதன்‌ திருச்சிற்றம்பலம்‌ உடையான்‌ 
என்பவன்‌ திருப்படக்காடுடைய மகாதேவர்க்கு இவ்வூரார்‌ வசம்‌ நிலம்‌ 
ஒன்றினை வாங்கித்‌ தேவதானமாக அளித்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 


Te 


ஸஹஸிங்ீ£ புகழ்மாது விளங்கச்‌ சயமாது விரும்ப நிலமகணிலவ மலர்மகள்‌ 
புணர உரிமையிற்‌ சிறக மணிமுடி சூடி மீநவர்‌ நிலைகெட வில்லவர்‌ 
குலைதர ஏனைமந்நவர்ரியலுற்றிழி 


. தரத்திக்கனைத்துவந்‌ சக்கரநடாத்தி விஜயாலிஷெகம்‌ பண்ணி வீர 


ஹிஃஹாஸநத்து அவநிமுழுதுடையாளோடு வீற்றிருகருளிய 
வ, வத்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க சோழதெவற்கு யாண்டு 


. ௰௩ ஆவது ஐயங்கொண்ட சோழ மண்டலத்து மணவிற்‌ கோட்டத்து . . . 


சோழமண்டலத்து நித்த விநோத வளநாட்டுக்‌ கிழாற்‌ கூற்றத்து 


- . தீதங்குடி ஆருர்ருடைடெிடயாந்‌ வவெ. நாதன்‌ திருச்சிற்றம்பல முடையாந்‌ 


எங்கள்‌ பக்கல்‌ இறைவிட்டிறையிழித்து திருபடக்காடுடைய 2ஊஹாதஜெவற்கு 
செவசாகமாகத்‌ திருத்திவிடக்‌ கடவதாக கொள்கிற நி 


- . .-வேட்டைக்காறந்‌ மெந்று பேர்கூவப்படும்‌ நிலத்துக்கு மேற்கும்‌ தாமரை 


கிழாந்‌ . . காணி நிலத்துக்கும்‌ திருக்காணிருரமுடைய 2ஹாதெவர்‌ 
தேவதாநத்துக்கு வடக்கும்‌ ஈழத்தி 


51 


10. 


11 


- பட்டி எற்று பேர்கூவப்படும்‌ நிலத்துக்குக்‌ கிழக்கும்‌ ஊர்‌ நத்தத்தில்‌ நாங்கள்‌ 


விற்கிற நிலத்துக்கு உடலாக எல்லைக்குறி தறித்த சூலைக்கல்‌ நட்டு 
எல்லைக்குத்‌ தெற்கு மிந்நாந்‌ கெல்லைக்கும்‌ நடுவுபட்டு இழுப்பர்நெரியம்‌ சூழ்‌ 


ந்த மேடு யெந்று பேர்‌ கூவப்பட்ட நீர்‌ தியாகபட்டிச்‌ செய்வுண்ணா 


நிலைக்குழியுகிடருமாய்ப்‌ பழைதாய்ப்‌ போந்த கூறுகளிலு முதலித்தரமிலி 
பாழோந இந்நிலந்‌ திருத்திச்‌ சோழ அணுக்க விளாகமெற்று பேரிட்டு 


. திருப்படக்காடுடைய மகாழெவற்கு தேவதானமாக விடக்கடவதாகவும்‌ 


இந்நிலத்துக்கு தேவதாநங்கள்‌ அஷராயம்‌ கொள்ளும்படி எதுங்கொளா 
தோமாகவு மிந்நிலத்துக்கும்‌. . . நீர்விலை ௨௰௮ க்காசு வாசநநிரம முன்‌ 


. .. ஊரோமே இறுத்து 
- . இந்நிலத்து . . டையாந்‌ வெஆநாதந்‌ திருச்சிற்‌ 


றம்பலமுடையாந்‌ திருப்படக்காடுடைய 2ஊஹாஜெவற்‌ . . விடக்கடவதாகவும்‌ 
. . குடுத்துக்‌ கொள 


ல்‌ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 525/2013 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ட்தது 0: 
ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.1145 
இடையார்பாக்கம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 254/1910 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ ட்‌ 


இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ 


மகாதேவர்‌ கோயில்‌ கருவறைத்‌ தெற்கு குமுதம்‌ 


குறிப்புரை : ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மணவிற்‌ கோட்டத்து புரிசை நாட்டு 


இடையாற்றுபாக்கம்‌ என்னும்‌ ராஜவிச்சாதிர சதுர்வேதிமங்கலத்து 
இறைவன்‌ திருப்படக்காடுடையார்க்கு விளக்கு வைக்க, இவ்வூரைச்‌ 
சார்ந்த அருளாளபட்டன்‌ மகள்‌ ஆண்டமைச்‌ சாநி என்கிற பிராமணப்‌ 
பெண்‌ முப்பது காசுகள்‌ புரிசை ஊரார்‌ வசம்‌ கொடுத்து, நிலம்‌ ஒன்றினை 
வாங்கி திருநந்தா விளக்குப்‌ பட்டியாக அளித்து % விளக்கெரிக்க 
தானமளித்துள்ளாள்‌. 


கல்வெட்டு : 


1. 


ஷுஹிஸ்ரீ கோறாஜகேஸரி உரராந ௨௯, வர்கிகள்‌ ஸ்ரீகுலொத்துஃம வொல்‌ 
மெவற்கு யாண்டு ௨௨ ஆவது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து 
மணவிற்‌ கோட்டத்து புரிசை நாட்டு இடையாற்றுப்பாக்கமான 
மாஜவிச்சாதிரச்‌ சதுற்பேதி மங்கலத்து ஆளுடையா 


டர்‌ திருப்படக்காடுடையாற்கு இவ்வூர்‌ ஸவநந அருளாள ஷட்டந்‌ மகள்‌ 


ஆண்டமைச்‌ சாநியேந்‌ இதெவற்குத்‌ திருநுந்தா விளக்கு கொள்வாந்‌ 
காட்டிந காசு முப்பதுக்கு முக்கால்‌ விளக்கு 


- காசு முப்பதும்‌ ஒடுக்கிநமையில்‌ இத்டெவர்‌ தேவதாநம்‌ புரிசை ஊரோம்‌ 


இக்காசு தந்து எங்கள்ளூரில்லே பூமிகொள நிலவிலையாவணக்‌ 
கையெழுத்து எங்கள்‌ காணியற இப்படி பலமேற்செறுவும்‌ இதந்மேலை 
வடக்கில்‌ . . . குழிக்கு வடக்கு நூற்று நாற்‌ 


- பது நாலும்‌ ஆகத்தடி பலவிநாள்‌ பதிநாற்‌ சாண்‌ கோலால்‌ குழி 


இரண்டாயிரமும்‌ இதில்‌ உள்ளிட்ட கிணறும்‌ இறையிலி திருநந்தாவிளக்கு 
பட்டியாக இறையிழிச்சி சில்லறை செ. மாட்டு ஆள்‌ அமஞ்சி . . . 


. லம்‌ விற்றுக்‌ குடுத்தோம்‌ புரிசை ஊர்ரோம்‌ . . . 


க) 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 526/2013 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


அரசன்‌ 


இடம்‌ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 11 
ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1174 
இடையார்பாக்கம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 253/1910 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ : 4 
இரண்டாம்‌ ராஜாதிராஜன்‌ 


மகாதேவர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபத்‌ தெற்கு குமுதம்‌. 


குறிப்புரை : இடையாற்றுப்பாக்கமான இராஜவிஜாதிர சதுர்வேதி மங்கலத்தைச்‌ சார்ந்த 


அருளாளபட்டன்‌ மகள்‌ ஆண்டமை சானி என்பவள்‌ திருபடக்‌ காடுடைய 
மகாதேவர்க்கு இக்கோயில்‌ தேவதான நிலம்‌ ஒரு வேலி நிலம்‌ புரிசை 
ஊராரிடம்‌ வாங்கி திருநந்தா விளக்கு பட்டியாக இவள்‌ ஏற்கனவே 
அளித்த நிலம்‌ யாரும்‌ பயிர்‌ செய்யாமல்‌ கிடந்ததால்‌, இவ்விளக்கு 
எரியாமல்‌ நின்றுபோனது. இந்த நிலத்தினை ஊராரே பெற்றுக்கொண்டு 
% திருநொந்தா விளக்கு வைக்க பசுக்கள்‌ அளிக்க ஏற்பாடு செய்யப்‌ 
பட்டுள்ளது. இப்பெண்‌ இரண்டாம்‌ குலோத்துங்கனின்‌ 12-ஆம்‌ ஆட்சி 
யாண்டில்‌ (கி.பி. 1145) இவ்விளக்கினை வைக்க ஏற்பாடு செய்யப்‌ 
பட்டுள்ளதை முந்தையக்‌ கல்வெட்டுத்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு : 


1. 


ஷஹிஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸிஇராஜாதிராஜ செவற்கு யாண்டு 
மக வது புரட்டாதி மாஸத்து இடையாற்றுப்பாக்கமான இறாஜவிஜாதிரச்‌ 
சதுப்பே 


. தி மங்கலத்து ஸவன்ன அருளாள பட்டன்‌ மகள்‌ ஆண்டமைச்‌ சாநி 


ஆளுடையாற்‌ திருப்படக்காடுடையாற்கு இத்தேவர்‌ தேவதானம்‌ புரிசையூரில்‌ 
ஊரார்‌ பக்கல்‌ ' 


. திருநுந்தாவிளக்கு பட்டியாகக்‌ கொண்டு விட்டநிலம்‌ ஒருவேலியும்‌ ஏரி 


கொளாதலாலும்‌ கிராமமான மாதலாலும்‌ இந்நிலத்துக்கு காணியாளநாய்‌ பயிற்‌ 
செ 


_ ய்வாரிலாமல்‌ இவ்விளக்கு விழுந்து கிடந்தமையில்‌ இந்நிலத்தால்‌ இவ்விளக்கு 


செல்லாமை இவ்வூராரை உங்கள்‌ நிலம்‌ நீங்களே கைக்‌ கொண்டு இந்நிலத்‌ 


. தாலுள்ள திருநுந்தா விளக்கு முக்காலுக்கும்‌ பசுவிட வேணுமென்று சொல்லி 


இவ்வூராற்‌ பசு விட இவூரார்‌ பக்கல்‌ இவிளக்கு முக்காலுக்கும்‌ பசுக்கைக்‌ . . 


54 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 227/2013 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


* ஊர்‌ 


மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 12 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 997 
கூரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 32/1900 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு உடு 
கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ ்‌ 1 
முதலாம்‌ இராஜராஜன்‌ 


கேசவப்பெருமாள்‌ கோயில்‌ வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்து நீர்வேளூர்‌ நாட்டுக்‌ கூரமாகிய 


வித்தியாவினிதச்‌ சதுர்வேதிமங்கலத்து மீயாளும்‌ சபையார்‌, அவ்வூர்‌ 
நடுவில்‌ ஸ்ரீகோயில்‌ முகமண்டபத்தில்‌ அனைவரும்‌ கூடி, இவ்வூர்‌ 
சுப்ரமணிய சுவாமிக்கு மூன்று சந்தியும்‌ உணவுப்‌ படைக்க வழிவகைச்‌ 
செய்துள்ளனர்‌. 


கல்வெட்டு : 


ப்‌ 


ஷஹிஸ்ரீ சாலை கலமறுத்த கொவிமாஜறாஜகெஸரிபகர்க்கு யாண்டு 
[ம௨] ஆவதுள்‌ . . . . ஊற்[று]க்காட்டு[க்‌] கோட்டத்து நீர்வேளூர்‌ நாட்டுக்‌ 
கூரமாகிய விஜவிநிக சதுவெ-திங்கடி மீயாளும்‌ ஸஸெயொம்‌ எம்மூர்‌ 
நடுவில்‌ ஸ்ரீகோயிலில்‌ முகமல.*டபத்தே ௬(ஸ)ஸா௯வரதர்‌ நிரம்பக்‌ 
கூட்டக்குறைவறக்‌ கூடியிரு எம்மூர்‌ ஊருடைய ஹ-௯ய,ணை$செயர்க்கு 
முன்‌ உச்சியம்போதைக்கு திருவமுதிநுக்கு ஸபலெயொம்‌ வைய்த்த 
உணங்கற்பிடியால்‌ திருவமுதொன்றும்‌ நிந்ற இரண்டு ஸனிக்குந்‌ திருவமுது 
செய்வி[ப்‌*]பத[ற்‌]க்கு இ[வ்‌*]வூர்‌ யாளுங்கணத்தாருள்‌ குமுழுர்‌ சேட்டய 
[ம ]5வித்த[ன்‌] ஸ்ரீ[ம]சாஹத்துக்கு ஸஸெயொமுக்கு 


ட்ட பொன்‌ விளைக்கிந்‌ கீழைகால்வழி இவநு[*]டய மும்மாவரை 


நிலத்திலு [ங்‌] கிழக்கடய ஸமஸெயொழுதான பொத்தகப்படி [க்‌ *]கு 
[ஒ]ருமாவரை நிலமும்‌ ஒ.. .......... ஸ்ரீகெய ௯._2வித்தன்‌ 
இத்ஜெவர்க்கு தான மட்டிக்குடுத்த களியரைக்‌ கால்வழி மேற்படி 
பொத்தகப்படி அரையே முக்காணி நிலமும்‌ ஆலிக்கொன்றைக்‌ 
கெயழலட்டன்‌ மேற்படி செவர்க்கு உானமட்டிக்குடுத்த புத்தூர்‌ பொற்றைக்‌ 
கொண்ட கண்ட(ன்‌)னேரி மேலைக்கால்வழி மேற்படி அறுமாவரை நிலமும்‌ 
இருங்கண்டி எறநாராயண ௯,3வித்தன்‌ மக[ன்‌ ] திருவொற்றியூர்‌ 


95 


௯, 2வித்தன்‌ மேற்படி ஜெவர்க்கு தான மட்டிக்குடுத்த வடபுறங்கால்‌ 
ம[ற்‌]படி ஏழுமாவரை நிலமும்‌ ஆக ஒன்றே அ 


3. றுமாக்காணி நிலமும்‌ இக்குடிமக்கள்‌ இத்ெவர்க்கு இரண்டு னிக்கு 
திருவமுதிநுக்காக கானமட்டிக்‌ [குடு]த்த[மையி(ல்‌] இரண்டு னிக்கு 
விருவமு[தினு]க்கு இஒ௫[தி]யாவுதாகவும்‌ இன்னில . . . . . . முத . . 
ருமாவரைக்கும்‌ விலை ஆவமும்‌ இந்நிலமுட்பட ஒன்றே அறுமாக்காணி 
நிலத்துக்கும்‌ இறை இழித்துவதற்க்கும்‌ இஸ்ரீகோயிலுடைய பரிவவ ரணன்‌ 
ஸ்ரீகர விஜ்ஜாவிநித . . . படியான்‌ மகன்‌ கொவிஷசிவநான 
ஸ்ரீகாவைய்பட்டுடையான்பக்கல்‌ இவ்வொன்றே அறுமாகாணி நிலத்துக்கும்‌ 
இறைவ [மறக்கெ]ாண்டு இன்னிலம்‌ எப்பே()ற்ப்பட்ட இறையு 
மிறாததாந இறை] இழிய்ச்சி இந்நிலம்‌ இரண்டு ஸணஹிக்கு 
[தி]ருவமுதிநுக்கு(காக) ச £தித்தவலம்‌ இறையிலியாக . . . 
ப்பணியெடுத்துப்‌ பணி(ய]து ஊரு 


4. டைய ஸுவ ஊண$செவர்க்கு பூாலெகை செய்துகுடுத்தோம்‌ 
ஸஹடமஸலெயொம்‌ இஜெவர்க்கு முன்னுள்‌ [எ] பொத்தகப்படி நிலத்தில்‌ 
திருவிழாப்புறமாக . ...... மெயாவதாக . . . [நின்ற பொத்தகப்படி நிலம்‌ 
மூன்று ஸவிக்கும்‌ விக்க அவிகரலொம மாவுதாகவும்‌ இறை இழிய்ச்சி 
இப்பொழுது வைத்துக்குடுத்த ஒன்றே அறுமாகாணி நிலமும்‌ 
உணங்கற்ப்பிடியுங்‌ கொண்டு கி_ஹலஷியு ஷிருவமுது காட்டுவுதா[க]வும்‌ 
வட்டிநாழி கொண்டு ஸனிவிளக்கெரிக்கக்‌ கடவார்களாகவும்‌ ஆக 
இந்நிமகங்‌ கொண்டு இஸ்ரீகோயிலுடைய மிவஸ,ாஹணன 
கொவிஷனங்காடி சிவநும்‌ இவன றம்பிமாரும்‌ இவர்கள்‌ வசமே 
இன்னிலங்களும்‌ உணங்கற்பிடியுங்‌ கொண்டு இந்நிவவப்படியே 
செய்வ[]ர்களாகவும்‌ இவர்க 


56 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 528/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு = AF 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 886 
ஊர்‌ : கூரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 33/1900 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

அரசு : பல்லவர்‌ ஊ.க.எண்‌ டத்‌. 
அரசன்‌ :  நிருபதுங்கவர்மன்‌ 

இடம்‌ : கேசவப்பெருமாள்‌ கோயில்‌ வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : படுவூர்க்கோட்டத்து காரை நாட்டுப்‌ பல்லவ நாராயண சதுர்வேதி 
மங்கலத்து சபையார்‌, இவ்வூரிலிருந்த 27,000 குழி நிலத்தினை 27 
பங்குகளாகப்‌ பிரித்து ஆளுங்கணத்து உறுப்பினர்களாக இருந்த 
பிராமணர்களுக்கு விற்றுக்‌ கொடுத்துள்ளனர்‌. 


கல்வெட்டு : 


1. ஹஹிஸ்ரீ[॥*] கோவிசைய நிருபதொங்கபருமற்கு யாண்டு பதின்‌ ஏழாவது 
படுவூர்க்கோட்டத்து காரைநாட்டுப்‌ ௨ வநாராயண மா.கஈவெ-ி 
மங்கலத்து ஸலெயொம்‌ எம்மூர்‌ கற்கயம்‌ இருபத்தேழாயிரங்‌ குழி . .... 
இக்கோட்டத்து . . . . அமனிநாராயண ஸதுவெ மங்கலமும்‌ 
[யராளுங்கணத்தாருள்‌ ஸ்ரீமாளெக்கணசர்ம ௯,மவித்தனும்‌ . . . . ருக்கு 
மூவாயிரங்‌ குழியும்‌ காஞ்சிக்‌ குமரடிச்சடங்கவிக்கு அ 

2. [ய்‌]யாயிரங்‌ குழியும்‌ பசிண்டி கணசந-, மவித்தனுக்கு மூவாயிரங்‌ குழியும்‌ 
நல்லூர்ச்‌ சன்ன[ஆ]திச்சசர்மமெ வெளி . . . ரிக்கு இராயிரங்‌ குழியும்‌ 
முடும்பைச்‌ சப்படிக,மவித்தச்‌ சோமாசிக்கு ஆயிரங்‌ குழியும்‌ இவர்‌ தம்பி 
காளிமண்டைச்‌ சடங்க[வி]க்கு ஆயிரங்குழியும்‌ . . . .. னுக்கு இராயிரங்‌ 
குழியும்‌ குமட்டூர்ச்‌ ௪ . . ச்சடங்கவிக்கு ஆயிரங்குழியும்‌ மகசிர பொற்காளி 
ஷட்டனுக்கு ஆயிரங்‌ குழியும்‌ . . . . யிற்‌ இருபத்தேழு மனையும்‌ பாழ்‌ .. . 

3. ப்பாடி இருபத்தேழு பங்கும்‌ மற்றும்‌ பஞ்சாகமுமுள்ள இடத்து 
இவ்விருபத்தேழு பங்கினாலும்‌ நிலமும்‌ இம்மேற்சொல்லப்பட்ட . .... ம்‌ 
நிலவ[ழி]யால்‌ விலைப்பொருளறக்‌ கொண்டு விற்றுக்குடுத்துச்‌ சிலாலேகை 
செய்துகுடுத்தோம்‌ ஸலெயொம்‌ இவ்விருபத்தேழாயிரங்‌ குழியும்‌ 


பன்னிருச்சாண்‌ கோலால்‌ 


57 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 529/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 10 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.995 
கூரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 33A/1900 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ : 3 

முதலாம்‌ இராஜராஜன்‌ 


கேசவப்பெருமாள்‌ கோயில்‌ வடக்குச்‌ சுவர்‌. 


ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்து நீர்வேளூர்‌ நாட்டுக்‌ கூரமாகிய விஜ்யாவினித 
சதுர்வேதிமங்கலம்‌ ஊரினை நிர்வகிக்கும்‌ சபை, கச்சிப்பேட்டு அதிகாரி 
மீனவன்‌ மூவேந்தவேளான்‌ வீட்டின்‌ மேல்புறத்தில்‌ அமைந்திருந்த ஈஸ்வரர்‌ 
ஆலயத்தின்‌ முற்றத்தில்‌ அனைத்து மக்களுடன்‌ கூடி நிறைவேற்றிய 
மகாசபை தீர்மானம்‌. இந்த ஆளுங்கணத்து உறுப்பினர்‌ களில்‌ ஒருவரான 
இருங்கண்டி காளிதாசசோமாசியர்‌ என்பவர்‌ மடம்‌ ஒன்றினை 
எடுப்பித்துள்ளார்‌. இம்மடத்திற்கு கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, வைகாசி 
ஆகிய இம்மாதங்களில்‌ தண்ணீர்‌ வைக்கவும்‌, நான்கு நாட்களுக்கு ஒரு 
முறை தரையினை மெழுகுவதற்கும்‌ நிலம்‌ ஒன்றினை இவ்வூர்‌ மகா 
சபையினர்‌ இறைநீக்கி மடப்புறமாக அறித்த ஆணை இக்கல்வெட்டாகும்‌. 


ன வன்‌ ளூர்சாலை கலமறுத்தருளி வேங்கைநாடும்‌ கங்கபாடியும்‌ 


நுளம்பபாடியும்‌ குடமலைநாடும்‌ கொல்லமும்‌ கலிங்கமும்‌ திண்டிறல்‌ வென்றி 
தண்டால்‌ கொண்டு தன்னெழில்‌ வளர்‌ (வளஊழி) ஊழி எல்லா யாண்டும்‌ 
தொழுதகை விளங்கும்‌ யாண்டே செழிஞரைந்‌ தேசுகொள் ஸ்ரீகொறாஜ 
மாஜ மாஜகேசரிபநற்கு யாண்டு ௰-தாவது நாள்‌ . . நால்‌ ஊற்றுக்காட்டுக்‌ 
கோட்டத்து நீர்வேளூர்‌ நாட்டு கூரமாகிய விஜாவிரி5 வ2-வ்வேசி 
மங்கலம்‌ யாளும்‌ ஸலெயோம்‌ கச்சிப்பேட்டு அதிகாரிகள்‌ மீனவன்‌ 
மூவேலவே(ள்‌)ளார்‌ விட்ட வீட்டின்‌ மேல்பக்கத்து ற மாலையத்து 
திருமுற்றத்தே உஊாஸஸெ குறைவறக்‌ கூடி இருவ பணிப்பணியால்‌ 
படுத்தி பணித்து ஸ்ரீமுகம்‌ இட்ட பரிசாவது இவ்வூர்‌ யாளுங்கணத்தாருள்‌ 
இருங்கண்டி காளிதாஸ . . . சோமாசியாரெடுப்பித்த மட ..... . 
மேட்டுப்பட்டியில்‌ முப்பது பட்டிக்கால்லோடுமடைஷத்தெக்க . . . . துக்கு 
கார்த்திகையும்‌ மார்கழியுந்‌ தையும்‌ மாசி ..... 


58 


அதி 


. . வைகாசியும்‌ ஆனியும்‌ இந்நாலு ஊஸமும்‌ தண்ணீர்‌ அட்டுவதற்கும்‌ 
நாலு நாளில்‌ ஒருநாள்‌ மெழுகுவதற்கும்‌ ஆட்டொருக்கால்‌ அழிவுசேராது 
மெழுகுவதற்கும்‌ ஆக வைத்த நிலமாவது . . . . - க்கால்வழி 
ஆலிக்கொன்றை கேசுவபட்டன்‌ ஊர்விடு நிலம்‌ அரையும்‌ கணியன்‌ 
பள்ளத்துக்‌ கீழைக்கால்வழி இருங்கண்டி இருஷிகேசுவக்‌ க.2வித்த 
சோமாசியார்‌ மகன்‌ ஈவிகேசுவஜன்மன்‌ ஊர்விடு நிலம்‌ அரையும்‌ ஆக 
இப்பட்டி நிலமும்‌ இட்டு ஷை, (மாதித்தவற்‌ மடப்புற(ம்‌)மாகப்‌ பணிப்பணி 
எடுத்தி பணித்து ஸலெ ஸ்ரீமுகம்‌ இட்டு மரதித்தவற்‌ இறையிழிச்சி 
குடுத்தோம்‌ ஸலெயாம்‌ ஹலெலெயுள்ளிருவ ஸடெ திருவடி பணிப்ப 
எழுதினேன்‌ இவ்வூர்‌ 2ம)ஹஷம ஊங்கலோத்தமன்‌ மகன்‌ கற்பகப்‌ பிரியனேன்‌ 
இவை என்னெழுத்து இத்ம3-ம்‌ ஈக்ஷிப்பார்‌ உலெய ஸ்ரீவா299ஸி 
என்‌ ஹிமஸிந ॥- 


59 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 530/2013 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 40 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 947 
கூரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 34/1900 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட 

தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ : 4 


முதலாம்‌ பராந்தகன்‌ 


கேசவப்பெருமாள்‌ கோயில்‌ வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்து நீர்வேளூர்‌ நாட்டுக்‌ கூரம்‌ ஊர்‌ சபையார்‌ 


கற்கடக மாதம்‌ தேய்பிறை சனிக்கிழமை இரவு அன்று திருவாய்ப்பாடி 
கூடத்தில்‌ கூடி இவ்வூர்‌ நிலம்‌ ஆறுதரத்திலும்‌ அதிக விளைச்சல்‌ 
இருந்தாலும்‌ விளைச்சால்‌ குறைந்தாலும்‌ வரிசெலுத்த வேண்டுமென 
விவாதித்து முடிவெடுத்துள்ளனர்‌. தண்ணீரை முறையாக பகிர்ந்து 
கொள்ளவும்‌ முடிவெடுத்துள்ளனர்‌. 


கல்வெட்டு : 


ட்‌ 


3. 


4. 


ஷஹஸிஷஸ்ரீ [॥*] மதிரைகொண்டீழம்‌ புகுந்த கோப்பரகேஸரி வரர்க்கு 
யாண்டு நாற்பதாவது ஊற்றுக்காட்டுக்கோட்டத்து நீர்வேளுர்நாட்டுக்‌ 
கூரத்து ஸமெ 


. இவ்வாட்டெ கற்கடகநாயற்று அபரபச்ஷத்துச்‌ சனிக்கிழமையும்‌ நவமியும்‌ 


பெற்ற உரோயணி நாள்‌ இராகி, எம்மூர்த்‌ திருவாய்ப்பாடி ஸ்ரீகூடத்தே 
குறை 

வற கூடியிருந்து செய்த வியவஸ்தையாவது இவ்வாண்டுமுதல்‌ எம்மூர்‌ 
நிலமுதல்‌ ஆறுதரமும்‌ உட்பட பாழும்‌ வாழும்‌ நாம்‌ இஹ. ..... 


யும்‌ இறுப்பதாகவும்‌ இ...... பதாகவம்‌ இகுடும்பின்‌ வழிய்‌ நிலவோபாதி 
நீருண்பதாகவும்‌ தன்‌ நிலவோபாதி . .... 


. குறி]த்தா[ன்‌] வாரியம்‌ செய்வாராகவும்‌ . ..... 


60 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 531/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 12 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 808 
ஊர்‌ : கூரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 35/1900 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

அரசு : பல்லவர்‌ ஊ.க.எண்‌ ௫ 
அரசன்‌ :  தந்திவிக்கிர்மபருமர்‌ 

இடம்‌ : கேசவப்பெருமாள்‌ கோயில்‌ வடக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : கல்வெட்டின்‌ ஒரு சிறுபகுதி மட்டும்‌ உள்ளது. கூரத்து சபையார்‌ என்ற 
குறிப்பு மட்டுமே காணப்படுகிறது. 


கல்வெட்டு : 
1. ஸஷூஸ்ரீ!!*] கோவிசைய ஏனிவிக்கிரமபருமற்கு யாண்டு 
பன்னிரண்டாவது கூரத்து ஸஸெயொமெழுத்து இக்‌ ........ எம்மூர்‌ 
உணங்கல்ப்பூண்டி . .... 


61 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 582/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ்‌ 72 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.954 
ஊர்‌ : கூரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 36/1900 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு { 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு :  இராட்டிரகூடர்‌ ஊ.க.எண்‌ 1 நி 
அரசன்‌ :  கன்னரதேவர்‌ (மூன்றாம்‌ கிருட்டிணன்‌) 

இடம்‌ : சிவன்‌ கோயில்‌ அர்த்த மண்டபத்‌ தூண்‌. 


குறிப்புரை : ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்து நீர்‌ வேளூர்‌ நாட்டுக்‌ கூரம்‌ என்கிற 
இவ்வூரைச்‌ சேர்ந்த ஆசாரியன்‌ ஆதிய்யணன்‌ என்பவன்‌ இறைவனுக்கு 
திருவமுது வைக்க ஏற்பாடு செய்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 
1. ஹஹிஸ்ரீ(॥*] கச்‌ 11. ய்யணன்‌ வை 

2. சியும்‌ தஞ்‌ 12. த்த பெருந்திருவ 
3. சையும்‌ கொண்ட 13. மிது திருவுண்ணா 
4. ஸ்ரீகநறதேவற்‌ 14. ழிகை உடையா 
5. க்கு யாண்டு பதி 15. ரில்‌ லட்டமமிவரு 
6. னைஞ்‌(ச்‌)சாவது 16. ம்‌ ஏறடுஞிவ . . 
7. ஊற்றுக்காட்டுகோ 17. . மக்கும்‌ ஒட்டி ௭ 
8. ட்டத்து நீர்வேளூ 18. ழுத்திட்டு குடுத்‌ 
9. ர்நாட்டு கூரத்து ஆ 19. த பரிசாவது யிப்‌ 
10. [சா*)ரியன்‌ ஆதி 20. பெருந்திருக்கோ . .. . 


62 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 5833/2013 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.9-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ கூரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 36A/1900 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு ந 
எழுத்து தமிழ்‌ 
அரசு பல்லவர்‌ ஊ.க.எண்‌ $ ரீ 
அரசன்‌ 
இடம்‌ சிவன்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்திலுள்ள மற்றொருத்‌ தூண்‌. 
குறிப்புரை : தட்டான்‌ இனத்தைச்‌ சார்ந்த தொதவத்தி என்பவன்‌ இத்தூணினைக்‌ 
கொடையாக அளித்தச்‌ செய்தி. 
கல்வெட்டு : 
1. தட்டான்‌ 3. வைச்ச தூ 
2. தொதவத்தி 4. ண்[॥*] 


63 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ 

வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ 

ஊர்‌ கூரம்‌ 

மொழி தமிழ்‌ 

எழுத்து கிரந்தங்கலந்த தமிழ்‌ 
அரசு பல்லவர்‌ 

அரசன்‌ நிருபதுங்கன்‌ 

இடம்‌ 


குறிப்பு 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ 


சிவன்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்‌ தூணி. 


5834/2013 


21 
கி.பி. 890 


37/1900 


(2? 


ரை : ஓய்மா நாட்டு பேராயூர்‌ (பேரையூர்‌) நாட்டு நல்லாயூர்‌ ஊரினன்‌ 
ஒருவனிடம்‌ கூரத்து சபையார்‌ நான்கு கழஞ்சு பெற்றுக்‌ கொண்டு, 
உணவளிக்கச்‌ சம்மதித்துள்ளனர்‌. 


கல்வெட்டு : 


- ஹஹிற்ீ [1 *] நரபதொ 
. ங்கர்க்கு யாண்டு இரு 
. பத்தொன்றாவது 


. கூரத்து ஸமெ 


யோ மெழுத்து ஒ 
_ய்மாநாட்டு பேரா 


.யூர்நாட்டு நல்லா 
யூர்‌ பெருஞ்சி 


. உ உஉபக்கல்‌ நாற்‌ 


. கழங்சு பொ... 


15. ண்ட முப்பது 


16. முதல்‌ 20 வரையிலான வரிகள்‌ மிகச்‌ 
சிதைந்துள்ளன. 

21.ட்டியூட்டுவத ...... 

22. த்தோம்‌ ஊட்டா .... 


23. விதனால்‌ வந்த 


24. . . அவ்வவ்வாட்டை . . . 


25.. . . கயாகப்‌ பணித்‌ 


26. தோம்‌ ஸலெயோம்‌ . . . 
27. ப்பணிக்கவெழுதி . . . . 
28. இவ்வூர்‌ 2யடஷந்‌ . . . 
29.. . விநீதநேந்‌ . . . 

30. ட்டிப்‌ பொத்தன்‌ . .. .. 


64 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 535/2013 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 20 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 866 
ஊர்‌ கூரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 38/1900 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.கல்‌.7/40 
எழுத்து கிரந்தங்கலந்த தமிழ்‌ 
அரசு பல்லவர்‌ ஊ.க.எண்‌ பதத? 
அரசன்‌ நந்திவர்மன்‌ 
இடம்‌ கூரம்‌ சிவன்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்‌ தூண்‌ 
குறிப்புரை : பல்லவ மன்னன்‌ நந்திவர்மன்‌ ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்துக்‌ கூரத்து 
சபையாருக்கு அனுப்பிய அரசாணை இதுவாகும்‌. அர்ச்சனைச்‌ செய்த 
பின்னர்‌ பிராமணர்களுக்கு உணவளிக்க வழங்கப்பட்ட ஆறுபட்டி 
நிலத்தினை முன்பு வைத்திருந்தவரிடம்‌ இருந்து மற்றொருவருக்கு 
அளித்து, அர்ச்சனாப்‌ போகமாக நிலம்‌ வழங்கியச்‌ செய்தி. 
கல்வெட்டு : 
1. ஹஹிஸ்ரீ நந்தி 
2. வர்‌23 8ஹாமாஜ 
3. ந்நெழுத்து ஊற்‌ ்‌ 
4. றுக்காட்டுக்‌ கோட்‌ 
5. டத்துக்‌ கூரத்‌ 
6. து ஸமலெயார்‌ 
7. காண்க தம்மூ 
8. ர்‌ அக்கலநிம்மடி 
9. ப்‌ போற்றிப்படி 
10. ஆயின ஆறு ப 
11. ட்டி நிலமும்‌ (மு) 
12. ன்‌ பெற்றாரை மாற்றி 


65 


13. யாண்டு இருப 
14. த்து .... 


16. மாஹேவற்கு 

17... . கவநாலொம௰ 
18. . . க்‌ காளன்‌ வி்‌ 
19. த்‌ துண்பானாகக்‌ கா 
20. . . . குப்பணித்‌ 

21. . . . தாலுட்டாங்‌ கண்‌ 
22. டருள திருக்கோயி 
23. லிற்‌ லடாரர்‌ திருவடி 
24. க்‌ கீழை ஸிலாலெயெ 
25. செய்து குடுக்க இற்‌ . . 
26. நீக்கி 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ 


: 536/2013 


27 

கி.பி. 898 
39/1900 
தெ.இ.கல்‌. 7/41 


10 


கூரம்‌ சிவன்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்‌ தூண்‌. 


ஊற்றுக்காட்டுக்காட்டு கோட்டத்து நீர்வேளூர்‌ நாட்டுக்‌ கூரத்து ஊர்‌ 
சபையினர்‌, இவ்வூர்‌ தட்டான்‌ ஸ்ரீக்கவைமங்கல பெருந்தட்டான்‌ 
என்பவனிடம்‌ இருந்து பொன்‌ பெற்றுக்‌ கொண்டு, கூரம்‌ 
பெருந்திருக்கோயில்‌ மகாதேவர்க்கு நந்தாவிளக்கு ஒன்று வைத்து 
சம்வத்சரவரியம்‌ செய்பவர்கள்‌ வழியாக இரவும்‌ பகலும்‌ எரிப்பதற்குத்‌ 


தினமும்‌ உழக்கு எண்ணை கொடுக்க சம்மதித்துள்ளனர்‌. 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ 
ஊர்‌ கூரம்‌ 
மொழி தமிழ்‌ 
்‌ எழுத்து கிரந்தங்கலந்த தமிழ்‌ 
அரசு சோழர்‌ 
அரசன்‌ முதலாம்‌ ஆதித்தன்‌ 
இடம்‌ 
குறிப்புரை : 
கல்வெட்டு : 
1. ஷஷிறுீ 
2. கோ ராஜகே 
3. ஸமிவ2-ற்க்கு 
4. யாண்டிருபத்‌ 
5. தேழாவது ஊ 
6. த்துக்‌ காட்டுக்‌ கோட்ட 
7. ற்று நீர்வேளூர்‌ நாட்டு 
8. கூரத்து ஸலெயோம்‌ 
9. எம்மூர்த்‌ தட்டான்‌ ஸ்ரீ 


10. க்கவை மங்கலப்‌ பெரு 


11. ந்‌ தட்டான்‌ பக்கல்‌ பொ 


12. ஸ்‌ கொண்டு இவ்வூர்‌ பெரு 
13. ந்திருக்கோயில்‌ மாதே 

14. வர்க்கு நந்தா விளக்கு 

15. இரவும்‌ பகலும்‌ எரிப்‌ 

16. பதற்கு நிசதி உழக்கெண்‌ 
17. ணை அட்டுவோமானோம்‌ 
18. அவ்வவ்வாண்டு புக்க ஸ 
19. ஒவத்ஸரவாரியம்‌ பெரும 
20. க்களட்டு விக்காராயில்‌ 
21. மங்மெயிடை குமரி 

22. யிடை செய்தான்‌ செய்த 
23. பாவம்படுவாராக பணி 

24. த்தோம்‌ ஸலெயோம்‌ 

25. இது குறி இருந்துப்‌ பணித்து 
26. எழுதினேன்‌ இவ்வூ 

27. ர்‌ மதஸ்த்தன்‌ ஸ்ரீக்கவை 
28. ஏழாயிரவநேன்‌ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 5387/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கிஃபி.- 

ஊர்‌ : கூரம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 39/1900 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு :  தெ.இ.கல்‌. 7/42 
எழுத்து : தமிழ்‌ 

அரசு : பல்லவர்‌ ஊ.க.எண்‌ - 11 

அரசன்‌ த்‌. ௪ 

இடம்‌ : கூரம்‌ சிவன்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்‌ தூண்‌. 


குறிப்புரை : ஸ்ரீ பல்லவ மாராசன்‌', மாமல்லன்‌” என்கிற குறிப்புகள்‌ காணப்படுகின்றன. 
கல்வெட்டு : 

1. ஸ்ரீபல்லவ 

2. மாராசன்‌ ॥* 


3. . . . மாமல்லன்‌ 


69 


த.நா.௮[. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 


598/20 18 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 15 

வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு கி.பி. 985 
ஊர்‌ காஞ்சிபுரம்‌ இ.க.ஆ.அறிக்கை 1/1906 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து தமிழ்‌ 

அரசு சோழர்‌ ஊ.க.எண்‌ 1 

அரசன்‌ உத்தமசோழன்‌ 

இடம்‌ சொக்கீசுவரர்‌ கோயில்‌ தெற்குக்‌ குமுதம்‌. 


குறிப்புரை : மூத்தவாள்‌ பெற்ற கைக்கோளரில்‌ ஆச்சன்‌ சேனாச்சன்‌ என்பவனுக்கு 


காஞ்சிபுரம்‌ மாநகரத்தார்‌ நிலம்‌ ஒன்றினை விற்றுள்ளனர்‌. இந்நிலம்‌ 
இக்கோயிலில்‌ உள்ள கரிகாலப்‌ பிள்ளையார்‌ வழிபாட்டிற்குக்‌ கொடையாக 
அளிக்கப்பட்டுள்ளது. தெற்க்கிருந்த நக்கர்‌ கோயிலிலுள்ள கரிகால 
சோழப்பிள்ளையார்க்கு சந்தி விளக்கொன்று வைக்க இவனிடமிருந்து 
சிவபிராமணர்கள்‌ 3 பழங்காசுகள்‌ பெற்றுக்‌ கொண்டனர்‌. இக்கோயில்‌ 
இறைவன்‌ “தெற்க்கிருந்த நக்கர்‌' என்றழைக்கப்பட்டுள்ளார்‌. 


கல்வெட்டு : 


1. ஹஹிஸ்ரீ[॥*] கோப்பரகேசரிபற்மற்கு யாண்டு பதினஞ்சாவது காஞ்சிபுர 
மானகரத்தோம்‌ இந்நகரத்தில்‌ கோநேரியார்‌ எல்லைக்குத்‌ தெற்கு இன்நிலம்‌ 
உடையார்‌ மூத்தவாள்‌ பெற்ற கைக்கோளரில்‌ ஆச்சன்‌ சேனாச்சன்‌ 
இந்நகரத்து கடும்பிடுகு மேற்காப்பில்‌ கரிகாலப்பிள்ளையாற்கு திரு 
வழுதுக்‌[கு*] மாநகரத்தோம்‌ விற்றுக்‌ குடுக்கிற நிலமாவது வடபாற்க்‌ 
கெல்லை 

. கோநேரியார்‌ நிலத்துக்குத்‌ தெற்கும்‌ கிழ்பாற்கெல்லை பெருவழிக்கு 
மேற்கும்‌ தென்பாற்கெல்லை திருவூரகத்தாழ்வார்‌ நிலத்துக்கு வடக்கும்‌ 
மேல்பால்க்கெல்லை குழிக்குக்‌ கிழக்கும்‌ இன்னாற்ப்பாற்கெல்லைஉள்‌ 
அகப்பட்ட நிலம்‌ உடையார்‌ மூத்தவாள்‌ பெற்ற கைக்கோளரில்‌ ஆச்சன்‌ 
சேனாச்சன்‌ பக்கல்‌ பெருவிலைக்‌ 

- கப்பட்ட நிலம்‌ முன்னூறும்‌ விற்று விலையாவணஞ்‌ செய்து செம்பிலும்‌ 
கல்லிலும்‌ வெட்டிக்கொள்வதாகவும்‌ செய்துகுடுத்தோம்‌ கடும்பிடுகு 
மேல்காப்பில்‌ தெ[ற்‌*]க்கிருந்த நக்கர்‌ கோயிலில்‌ கரிகால சோழப்‌ 


70 


பிள்ளையாற்‌[கு*] ஆச்சன்‌ சேனாச்சனேன்‌ தெர்க்கிருந்த நக்க[ர்‌*]க்கு 
வைத்த சஷிவிளக்கு ஒன்றுக்கு மிக்கோயில்‌ காணியுடைய பாதபதி 
எங்குச்சோழ காணெரஷிரபட்டனும்‌ இவஷம்பி திருவேகம்‌[ப*] 

4. பட்டனும்‌ கைக்கொண்ட பழங்காசு ௩ முன்றுங்‌ கைக்கொண்டோம்‌ இவை 
தரணேஷ._ பட்டஸ; 


5. சிலாலேகை பண்ணிநேந்‌ திருவேகம்பபட்டஸ[॥*] 


71 


த.நா... தொல்லியல்‌ தூறை தொடர்‌ எண்‌ : 589/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
பொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ்‌ இடு 
திருப்பருத்திக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி. 1236 
திருப்பருத்திக்குன்றம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 40/1890 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.க. |4//363 
தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ 3 

மூன்றாம்‌ இராஜராஜன்‌ 


பொருட்கள்‌ பாதுகாக்கும்‌ அறை வடக்குச்‌ சுவர்‌ 


தியாகசமுத்திரப்‌ பட்டையார்‌ என்பவருக்கு தாம்பூலம்‌ மடித்து கொடுக்கிற 
(அடைக்காயமிது இடுகிற) வீம வடுகன்‌ என்னும்‌ பிராமணன்‌, இவன்‌ 
நென்மேலி என்னும்‌ ஊரில்‌ ஏத்தக்‌ கடமை மூலம்‌ பெறப்பட்ட நெல்லினை 
இந்நாயனாருக்கு காலை திருப்பள்ளி எழுச்சி செய்து படைக்கப்படும்‌ 
திருவழுதுக்காக அளித்துள்ளான்‌. மேலும்‌ இக்கல்வெட்டு பொறிக்கப்‌ 
பட்ட மண்டபத்தினையும்‌ செய்வித்துள்ளான்‌ என்ற செய்தியையும்‌ 
தருகிறது. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தியாக சமுத்திரபட்டையார்‌ 
கல்வெட்டில்‌ (ஊ.க. எண்‌. 5 ) தியாக சமுத்திர பட்டையார்‌ ஆன வீமரைசர்‌ 
என்றழைக்கப்பட்டுள்ளார்‌. எனவே இவர்‌ இப்பகுதி அதிகாரியாக 
திகழ்ந்துள்ளார்‌ எனலாம்‌. மேலும்‌ இவன்‌ காண்ணிப்பாக்கம்‌ என்ற 
ஊரினை பள்ளிச்சந்தமாக இவ்வூர்‌ இறைவனுக்கு அளித்ததையும்‌ 
அக்கல்வெட்டு கூறுவது குறிப்பிடத்தக்கது. 


- ஹஹிஜஞஸ்ரீ॥*] ஈசாஜமாஜசெவற்கு யாண்டு ௨௰ ஆ 
. வது தியாகசமுத்திரப்பட்டையார்க்கு அ 


. டைக்காயமிது இடுகிற பிராமணந்‌ வீமவ 


. ந்த நாயனார்க்கு திருப்பள்ளிஎழுச்சித்‌ திருவ 
. மிதுக்கு விட்டான்‌ இந்த நெல்லிட்டு இந்த மண்‌ 


. டபஞ்‌ 


1 
2 
ம்‌ 
4. டுகன்‌ நெந்மலி மகத்தல்‌ ஏத்த கடமை இ 
ட 
6 
7 


செய்வித்தான்‌ |[॥*] 


72 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 


540/2013 


துந்துபி வருடம்‌ 
கி.பி. 1362 


41/1890 


விஜயநகர மன்னன்‌ அரிகரராஜன்‌ குமாரன்‌ புக்கராஜன்‌ அவர்களின்‌ நலன்‌ 
வேண்டி வைச்சிய தண்டநாயகனின்‌ மகன்‌ அமைச்சர்‌ இருகப்ப 
மகாபிரதானி என்பவர்‌ திருபருத்திக்குன்றத்து திரைலோக்கிய நாதர்‌ 
கோயில்‌ பூசை, சாலை, திருப்பணி போன்றவற்றிக்காக மகேந்திரமங்கலம்‌ 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு 
ஊர்‌ திருப்பருத்திக்குன்றம்‌ இ.க.ஆ.அறிக்கை 
மொழி தமிழ்‌ (ம) சமஸ்கிருதம்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து கிரந்தங்கலந்த தமிழ்‌ 
அரசு விஜயநகரர்‌ ஊ.க.எண்‌ 
அரசன்‌ இரண்டாம்‌ புக்கர்‌ 
இடம்‌ மடப்பள்ளி வடக்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : 

என்னும்‌ ஊரினைத்‌ தானமாக வழங்கியுள்ளார்‌. 
கல்வெட்டு : 


1. ஹ 


ஹிஸ்ரீ தரி வஷூடி காத்திகை மாதத்தில்‌ வஒவவ கத்துத்‌ 


திங்‌ கட்கிழமை வெளணையயும்‌* பெற்ற தாகத்திகு 


. கை* நாள்‌ 2ஹஊாஊண ஜெய றற கரிஹமமாஜ ௯௦௱றறு ஸ்ரீ 


வ௯௯கமாஜறு ம222௯ கவெவய உணநாம வாகுநு 


நடக்கத்‌ தருவித்தார்‌ ௨ ம2ஃயஞ்ஐஜயது ௨ 


* பெளர்ணமியும்‌ என்று படிக்கவும்‌ 


கார்த்திகை நாள்‌ என்று படிக்கவும்‌ 


3 


- ஜெயநொக்கமிறு இருகப்ப ஊஹரவ, மாறி திருப்பருத்திக்குன்று நாயனார்‌ 
பெகுஷொக௯ி வல்ல லார்கு வாஉெஜெக்கு 

1 ஸாலைக்கும்‌ திருப்பணிக்கும்‌ மாவண்டுூர்ப்‌ பற்றில்‌ 2ஹெந,2ங்கலம்‌ 
நாற்பாற்கெல்லையும்‌ இறைஇலி பள்ளிச்சந்தமாக வர சாசிகபவரையும்‌ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 541/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


1. ஸ்ரீ2 
இருக 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 14-ஆம்‌ நூற்றாண்டு 
திருப்பருத்திக்குண்றம்‌ இ.௧.ஆ.அறிக்கை : 42/1890 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

தமிழ்‌ 

விஜயநகரர்‌ ஊ.க.எண்‌ 3 


இரண்டாம்‌ புக்கன்‌ 

முன்மண்டபம்‌ விதானம்‌ 

விஜயநகர மன்னன்‌ இரண்டாம்‌ புக்கனின்‌ அமைச்சனாகிய இருகப்பா 
என்பவர்‌ சங்கீத மண்டபத்தினைக்‌ கட்டியுள்ளார்‌. இவரது சமயகுருவாகிய 
புஷ்பசேனரது விருப்பத்திற்கு இணங்க இம்மண்டபம்‌ கட்டப்பட்டுள்ளச்‌ 
செய்தி. 


வெவய ணநாம கநா ஸுஃவதறே பூஸாவே ஸஹாவறு 


ப்ப $ணஙறிவசி ஸ்ரீவஷமேநாஞ 


2. ஸரீகாஷி ஜிந வயசாக நிலெஹுிமு ஹாணவடி ஷீூமிமாம3டி 
கவிகமவு ஹிஷ தடி ஹரகாக ஹட ॥௨ 


74 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 542/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ்‌. இ] 
திருப்பருத்திக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1199 
திருப்பருத்திக்குன்றம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 43/1890 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு :  தெ.இ.க. 1/366 
கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ கீ 

மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 


திருப்பருத்திக்குன்றம்‌ கோயில்‌ முன்னுள்ள மண்டபத்தின்‌ நடைவாசல்‌ கீழ்‌ 


குறிப்புரை : மண்டியங்கிழான்‌ குலோத்துங்க சோழ காடுவெட்டி என்பார்‌ தமது சமய 


குருவாகிய சந்திரகீர்த்தி தேவரின்‌ நலத்திற்காகவும்‌, 20 வேலி நிலம்‌ 
வழங்கிட மன்னனிடம்‌ முறையிட்டான்‌. இவனின்‌ வேண்டுகோளை ஏற்று 
எயிற்கோட்டத்து அம்பை என்னும்‌ ஊரில்‌ 20 வேலி நிலத்தினை 
இக்கோயிலுக்கு “பள்ளிச்சந்த இறையிலியாக வழங்க இம்மன்னன்‌ 
ஆணையிட்டுள்ளச்‌ செய்தி. அம்பை எனும்‌ ஊர்‌ தற்போது “அம்பி” என்ற 
பெயரில்‌ காஞ்சி நகரத்திற்கு மேற்கே அமைந்துள்ளது. 


கல்வெட்டு : 


1. 


ஷஷூஸ்ரீ | [1॥1*] தி ;) ஹ-ஃவர வு கவக சிகள்‌ மதுரெரயும்‌ பாண்டியன்‌ 
முடித்தலையும்‌ ண்‌ க்‌்‌ ஸ்ரீகுலோத்துங்கசோழ தேவற்கு யாண்டு 
௨௰க ஆவது மண்டியங்கிழான்‌ குலோத்துங்கசோழ காடு வெட்டிகள்‌ 
மாஜகாரியஞ்‌ செய்து நாயநாரைத்‌ திருவடித்‌ தொழ உனக்கு வேண்டுவன 
வேண்டிக்கொள்ளென்று திருவுள்ளமாயருள்‌ மண்டி . . களவத்தரும்‌ நாமும்‌ 
எங்கள்‌ மற-ஃக்கள்‌ ௮௩, கிக்கிஃஜெவர்‌ திருப்பருத்திக்குன்றிலே இருப்பர்‌ 
அக்கோயிலுக்கு இருபது வேலி நிலஷிருவுள்ளமாடித்தருள வேணுமென்று 
இக்கோயிலிற்‌ காணி ...... 


. திரற்கு கொட்டையூ ராசிரியப்பட்டமுங்குடுத்தருளி அம்பயிலே இருபதிற்று 


வேலிநிலத்துக்கு திருமுகம்‌ வ பஸா சித்த திருமுகப்படி கல்வெட்டு 


திலுவரவருவக்கி கோநேரின்மைகொண்டாந்‌ ஜயங்கொண்டசோழ 


மண்டலத்து காலியூர்கோட்டத்துத்‌ திருப்பருத்திக்குன்றின்‌ வாரியப்‌ 
பிடார்களுக்கு இப்ப . . க்கு வேண்டுவநவையிற்றுக்‌ கிறுப்பதாக 
எயிற்கோட்டத்து அம்பயிலே இருபதிற்று வேலி நிலம்‌ இருபத்தொன்றாவது 
முதல்‌ பள்ளிச்சக இறெறயிலியாக இட்டு இப்‌ . . . 


75 


தொடர்‌ எண்‌ 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ 


: 543/2013 
18 
கி.பி. 1234 
44/1890 


தெ.இ.க. 11/367 


தியாக சமுத்திரப்‌ பட்டையார்‌ என்கிற வீமரைசர்‌ என்பவர்‌, திருப்பருத்திக்‌ 
குன்று இறைவன்‌ செம்பொற்‌ குன்றாழ்வார்‌ வழிபாட்டிற்காக வேண்டி, 
காலியூர்க்‌ கோட்டத்து விற்பேட்டு நாட்டு காண்ணிபாக்கம்‌ என்னும்‌ 
ஊரில்‌ நெடுநாள்‌ பயிர்‌ விளையாமல்‌ இருந்த நிலங்களை, இவ்வூர்‌ 


இறைவனுக்குப்‌ பள்ளிச்சந்தமாகக்‌ கொடையளித்துள்ளார்‌. 


த.நா... தொல்லியல்‌ துறை 
மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ 

வட்டம்‌ திருப்பருத்திக்குன்றம்‌ 
ஊர்‌ திருப்பருத்திக்குன்றம்‌ 
மொழி தமிழ்‌ 

எழுத்து தமிழ்‌ 

அரசு சோழர்‌ 

அரசன்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ 
இடம்‌ “சாந்தி மண்டபம்‌' மேற்குச்‌ சுவர்‌ 
குறிப்புரை : 

கல்வெட்டு : 


1. ஹஹிஞஸ்ரீ॥*] தி,லஃவநவகூவகிகள்‌ திருப்பருத்திக்குன்றில்‌ நாயனார்‌ 
செம்பொற்குன்றாழ்வார்‌ பள்ளிச்சகம்‌ காலியூர்க்கோட்டத்து 


2. ம்‌ நெடுநாள்‌ செல்லாதே கிடந்தவிதனைத்‌ தியாகசமுத்திரப்பட்டையாரான 


3. து முதல்‌ இன்‌ நாயனார்க்குப்‌ பள்ளிச்சஷமாக விட்டார்‌ காண்ணிபாக்கம்‌ 


விற்பேட்டுநாட்டு காண்ணிபாக்க 


வீமரைசர்‌ ஈாஜமாஜ செவர்க்கு யாண்டு பதினெட்டாவ 


வீமரைசர்‌ ௰2டி[॥] 


76 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


1. ஸஹ 1 ஹஹி(॥*] ஸ்ரீ2ந ஹோணையலெறற றமாஜாயிறாஜ றாஜ 


காஞ்சிபுரம்‌ 
திருப்பருத்திக்குன்றம்‌ 
திருப்பருத்திக்குன்றம்‌ 
தமிழ்‌ 

கிரந்தங்கலந்த தமிழ்‌ 
விஜயநகரர்‌. 
கிருஷ்ணதேவராயர்‌ 


தொடர்‌ எண்‌ 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ 


கோயில்‌ மண்டபம்‌ வலதுபுறச்‌ சுவர்‌. 


செயங்கொண்ட சோழமண்டலத்து எயிற்கோட்டத்து எயில்‌ நாட்டு நகரம்‌ 
காஞ்சிபுரம்‌ திருப்பருத்திக்குன்றத்து இறைவன்‌ திரைலோக்கிய நாதர்‌ 
கோயில்‌ ஸ்ரீபண்டாரத்தில்‌ இருந்த குருக்கள்‌ அனந்த வீரிய வாமன முனிவர்‌, 
இக்கோயில்‌ தானத்தார்‌ பொற்குன்றங்‌ கிழார்‌ தேவாதி தேவர்‌ 
உள்ளிட்டவர்கள்‌; காஞ்சிபுரம்‌ சேவகப்பெருமாள்‌ மகன்‌ அரியரபுத்திரரிடம்‌ 
120 பணம்‌ பெற்றுக்‌ கொண்டு மனை மற்றும்‌ நிலத்தால்‌ வந்த பங்கினை 


விற்றுக்‌ கொடுத்துள்ளனர்‌. 


வ௱மெறொற ஸ்ரீவீ 


2. ஈ௨டகாவ ஸ்ரீதூஷெவஷோராயர்‌ ௨டகிவிறாஜ$ட பண்ணி அருளா 


6 


3. ற ஸகாவு$ ௬௪௱௪௰ இதில்மேல்‌ செல்லாநின்ற வெகுதானியங்வ௯ 
ஷரத்து * மநஹூு நாயற்று 


4. அமரபக்ஷத்து ஸத்தமியும்‌ * ஆதித்தியவாரமும்‌ பூசத்து நாள்‌ செயங்‌ 


கொண்ட சோழமண்டலத்து எயிற்கோட்‌ 


5. த்து எயில்நாட்டு நகரம்‌ காஞ்சிபுரம்‌ திருப்பத்திக்குன்று நாயினார்‌ 


திறையிலோய்க்கநாதர்‌ கோயில்‌ சிறீப 


* ஸப்தமியும்‌ என்று படிக்கவும்‌ 


வெகுதானிய ஸம்வத்ஸரத்து என்று படிக்கவும்‌ 


77 


: 544/2018 


சகம்‌ 1440 

கி.பி. 1518 
45/1890 
தெ.இ.க. 11/368 


20. 


21. 


22. 


2. 


. ண்டாரத்து குருக்கள்‌ அனந்த வீரிய வாமன முனிவரும்‌ தானத்தார்‌ 
பொற்குன்றங்கிழார்‌ தேவா 

. திதேவர்‌ உள்ளிட்டாரும்‌ . . . . . . . . . . உள்ளிட்டாரும்‌ நகரம்‌ காஞ்சிபுரம்‌ 
சேவகப்பெருமாள்‌ 

. புத்திரர்‌ அரியரபுத்திரற்கு கரையும்‌ மனையும்‌ விலைப்பிறமாணம்‌ 
பண்ணிக்குடுத்தபடி . . . . . . . . 

. .... வாமன முனிகள்‌ விற்ற . . ... . விற்றதிலும்‌ . . . . கரையில்‌ ....... 

. லை ஒன்று மேல்வாரம்‌ ....... த்து நின்றதுக்கு வரும்‌ விழுக்காடும்‌ உள்‌ 
கண [11 இத த்‌ 


. [6-] ஊம்‌ வதிக்கு கிழக்கு அறங்காத்தார்‌ திருத்து கிழை . . . க்கு 

WRENS க்கு வரும்‌ விழுக்காடு . . . . . . . 

த லடைபாச்சல்‌ . . . . . . . 

தர்க்க சாம்‌ பாதிவாரப்பற்று . . . . ஒ- சூக௱௩௰௩ . . . மேல்வாரப்பற்று 
௫ உ௱௫௰ம்‌ திருத்து நில . . 

. த்துக்கும்‌ மேடுகொட்டுக்கும்‌ ஏரியிற்குள்‌ வரும்‌ விழுக்காட்டுக்கு . . . கரை 
பட்டடை வாழைக்காய்‌ 

. ஓடையும்‌ ஒழுகலும்‌ ஐ ௪௱எ௰ பாதிவாரப்பற்று ஐ சா ம்‌ கொறுக்கை 
தாங்கலில்‌ வரும்‌ 

. விழுக்காடும்‌ இந்த மூன்று கறைக்கு உண்டான கிணறும்‌ 
கீழைக்குண்டிகைச்சேறு 

. கக்‌ ஓ ஊரும ம்‌ மேலைக்குண்டிகைச்‌ சேறுக்குக்‌ ஐ உ௱உ௰ ம்‌ மனை 
கிழக்கு மேற்கு 

. அடி உ௱ இதுக்கு எல்லை திருவானைமனைக்கு கிழக்கு அவையம்புக்கார்‌ 

மனைக்கு 

மேற்கு திருவீதிக்கு தெற்கு ஆற்றுக்காலுக்கு வடக்கும்‌ ஆற்றுக்கால்‌ 

கரைமேடும்‌ பசலை மரமுள்‌ 

பட மனை போந்தது குழிமுற்றும்‌ கிணறுமுள்பட விலையாக நிற்சயித்து 

பற்றிக்‌ கொண்ட 

. . . . இப்பணம்‌ இரு நூற்றிருபதுக்குமே விலையாவதாகவும்‌ இதுக்கு 

வேறொரு கலனுமில்‌ 

லை கலனுள்வாய்‌ தொற்றுப்படில்‌ நாங்களே கலந்திந்து கொடுக்கக்‌ 


கடவோமாகவும்‌ 


79 


24. 


25. 


26. 


27. 


2 


29. 


30. 


3 


க்ஷ 


32. 


3 


34. 


இவற்கு விற்று ஒற்றி பிருதிக்கிறைய தாயதன்மங்களுக்கும்‌ உரித்தாக 
கடவதாகவும்‌ 

கமுகு வைத்த நிலத்துக்கும்‌ வாரம்‌ யிரண்டுபங்கு விட்டு மேல்வாரம்‌ 
இருபங்கு கொள்ளக்கடவோம்‌ 

தென்னமரம்‌ மற்றுமுள்ள பசலைமரத்துக்கும்‌ குடிவாரம்‌ மூன்றுபங்கு விட்டு 
மேல்வாரம்‌ ஒ 

ருபங்கு கொள்ளக்கடவோமாகவும்‌ வான்பயிருக்கும்‌ நஞ்சைபுஞ்சைக்கும்‌ 
ஏத்தி 

த்தித்த ஊரில்‌ ஒன்றுமுக்கால்‌ கொள்ளக்கடவோமாகவும்‌ கெடாரம்‌ 
உக்கு ஊருமம்‌ 

அத்திவடத்துக்கு வடக்கு மேடும்‌ இறையிலியாக சந்திறாதித்தியவரையும்‌ 
நடத்தக்கடவோமாகவும்‌ ஊர்விநிஒக 

ம்‌ எற்சோறுபடி பொட்டுசோறு இடுகிறது நெட்டஞ்சி குற்றமஞ்சி மானியமாக 
நடத்தக்‌ கடவோமாகவும்‌ 


. இப்படி சம்மதித்து கரையும்‌ மனையும்‌ விலைப்பிறமாணம்‌ பண்ணிக்‌ 


குடுத்தோம்‌ அரியரபுத்திரக்‌ குருக்களும்‌ 


கரணத்தாருமே இவை அனந்தவீரிய வாமனமுனிகள்‌ எழுத்து கரந்தை 
புட்பசேனமுனிகள்‌ எழுத்து 


இவை பொற்குன்றங்கிழார்‌ தேவாதிதேவந்‌ எழுத்து கண்ணமுழார்‌ 
கல்லோயச்சந்த எழுத்து 


இப்படிக்கு யிந்த சாதனம்‌ எழுதினமைக்கு கோட்டுழார்‌ நயினான்‌ 
எழுத்து[॥*] 


73 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 545/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : சகம்‌. 1439 
திருப்பருத்திக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1517 


திருப்பருத்திக்குன்றம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 188/1901 
கன்னடம்‌ முன்‌ பதிப்பு :  தெ.இ.க. \11/398 
கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

விஜயநகரர்‌ ஊ.க.எண்‌ 7 
கிருஷ்ணதேவராயர்‌ 


திரைலோக்கிய நாதர்‌ கோயில்‌ முன்‌ நடைவாசல்‌ (வராந்தா) கீழுள்ள 
கல்வெட்டு 


குறிப்புரை : முசிறுபாக்கம்‌ என்கிற திருமலைதேவிபுரத அக்கிரகாரம்‌ என்ற ஊர்‌ 


மக்களின்‌ நலன்‌ வேண்டி, திருப்பருத்திக்குன்றத்துக்‌ கோயிலுக்கு உரிய 
கோதுகை என்னும்‌ ஊரினை கொடுத்து, அதற்கு மாற்றாக உவச்சேரி 
என்ற ஊர்‌ பெறப்பட்டச்‌ செய்தி. 


கல்வெட்டு : 


பீ 


தாது வருஷ வஈஷ௩ுஹ-$௰$கிஓ- ஸ்ரீநஹோறாஜாகிமாஜ மாஜ 
வாய ஸ்ரீ வீமவ,காவ ஸ்ரீ வீரகரஷமாய 2ஹாறாயரு 
ஜயிகஷாக ஸுஆஹாநக்‌ கருக்க” உடையர்களுகே நிறஒப நிம்ம 
தேவஹாநகெ செலுவ கோதுகை என்ப கிறாமவனு முசிறுபாக்க 
௨டகசிநாவாக திருமலைதெவிவ மக ௯ம,ஹாறதெ மரமா. சூஸி 
வாலிஷஹி நி ம,ா2கெ வடசியாகி சென்னாமனாயக்க தம்மையன்‌ 


ஒஸிஸ உவச்சேரி என்ப ௯,2 


. க்கே ந2 ஜெவஹாக௯௯ வாலி த்தேவு நிவு சூமரவேனு கட்டிக்கொண்டு 


சூமா2வனு நி2ஜெவ மமாஸ௩ சூக்கிகொம்பது இக்கோதுகைய்‌ என்ப 
மர2வனு ஆ திருமலைதேவிபுரத அக்கிறஹாரத 3ஹாஜெகங்களுக்கே 
சிலாசாதன ஆக்கி கொடுவதாகி நி உவச்சேரி என்பக்‌ கிறாமவனு நீ 
தேவர்‌ திருநாமசேஷத்திறம்‌ ஆக சிலாசாதனம்‌ ஆக்கிகொம்பது 
ஆஹாகிகனு நிருபவ ஸித்தே ஸித்தேவு ஸ்ரீவிமசவாக்ஷ்‌ ௨ 


80 


த.நா.அ௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ 
திருப்பருத்திக்குன்றம்‌ 
திருப்பருத்திக்குன்றம்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 

சோழர்‌ 


தொடர்‌ எண்‌ 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ 


குராமரத்து மேடை வடக்குப்புறச்‌ சுவர்‌ 


: 546/2013 


கி.பி. 13-ஆம்‌ நூற்றாண்டு 
189/1901 
தெ.இ.க. 1/1/399 


திருப்பருத்திக்‌ குன்றத்துக்‌ கோயிலில்‌ வாழ்ந்த மூன்று முனிவர்களுக்கு 
குரா” என்னும்‌ மரம்‌ குன்றாமல்‌ குறையாமல்‌ இருந்து நிழல்‌ தந்தது போன்று 
மன்னனின்‌ செங்கோல்‌ ஆட்சி சிறப்புடன்‌ நடைபெற வழிகாட்டியது இம்மரம்‌ 
என்பதனையும்‌ கூறுகிறது. 


1. ஷஷிஸ்ரரீ தன்னளவிற்‌ குன்றா துயராது தண்காஞ்சி முன்னுளது 
மும்முனிவர்‌ மூழ்கியது மன்னவன்தன்‌ செங்கோல்‌ 


2. நலங்காட்டுந்‌ தென்பருத்திக்‌ குன்றமர்ந்த கொங்கார்‌ தருமக்‌ குரா ௨ 


81 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 547/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு உ க 

வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 13-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ :  திருப்பருத்திக்குன்றம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 383/1928-29 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.க. X11/259 
எழுத்து : தமிழ்‌ 

அரசு : காடவர்‌ ஊ.க.எண்‌ : 9 

அரசன்‌ : இரணடாம்‌ கோப்பெருஞ்சிங்கன்‌ 

இடம்‌ : கிழக்குப்‌ பக்க மதில்‌ சுவர்‌ 


குறிப்புரை : இக்கோயில்‌ திருமதில்‌ “அழகிய பல்லவன்‌” என்றழைக்கப்பட்ட இரண்டாம்‌ 
கோப்பெருஞ்சிங்கனால்‌ கட்டப்பட்டச்‌ செய்தி. 
கல்வெட்டு : 
1. ஷஹி ஸ்ரீ[॥*] இத்திரும 
2. திள்‌ அழகியபல்‌ 


82 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு 
ஊர்‌ திருப்பருத்திக்குன்றம்‌ இ.க.ஆ.அறிக்கை 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு பிற்காலப்‌ பல்லவர்‌ ஊ.க.எண்‌ 
அரசன்‌ இரண்டாம்‌ கோப்பெருஞ்சிங்கள்‌ 
இடம்‌ குராமரத்து மேடையின்‌ வடக்கு 
குறிப்புரை : 

என்பவன்‌ பிற்காலப்‌ பல்லவ மன்னன்‌ கோப்பெருஞ்சிங்கன்‌ ஆவான்‌. 
கல்வெட்டு : 


1. . . . மதிட்‌ கச்சித்‌ திருப்பருத்திக்குன்றதனிற்‌ சிலமலி மும்முனிவர்‌ 


2. . . . கயைத்‌ திண்சிலையாற்‌ செய்‌ . 


சேர்ந்திருந்த மேல்பாற்‌ 


தான்‌ 


தொடர்‌ எண்‌ 


83 


: 3548/2013 


(கி.பி.1243-79) 


கச்சித்‌ திருப்பருத்திக்குன்றத்து கோயில்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ இருந்த மூன்று 
முனிவர்கள்‌ பயன்படுத்தியக்‌ கல்லைக்‌ கொண்டு இந்த பீடம்‌ கட்டப்‌ 
பட்டுள்ளது. இக்கல்வெட்டில்‌ குறிப்பிட்டுள்ள “தமிழ்ப்‌ பல்லவகோன்‌ * 


. நான தருந்‌ தமிழ்ப்‌ பல்லவர்‌ கோன்‌ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 
குறிப்புரை : 
கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ 
காஞ்சிபுரம்‌ 
திருப்பருத்திக்குன்றம்‌ 
சமஸ்கிருதம்‌ 


கிரந்தம்‌ 


தொடர்‌ எண்‌ : 249/2013 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊ.க.எளர்‌ 


கி.பி. 14-ஆம்‌ நூற்றாண்டு 


முன்மண்டபம்‌ வலதுபுறச்சுவர்‌ பலிபீடத்தின்‌ மேலுள்ளச்‌ சுவர்‌. 


வாமனசார்ய மல்லிசேனரைப்‌ புகழும்‌ செய்தி. 


FE ஸ்ரீஹூஷ.மகா-௯ குடி திகு ஸ2ஜாதி 2ஊி 


2. வஜெஹஃ வாகோரவாய) 6 2விஷெண 2p 


84 


த.நா.அ௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 550/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ F 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 
1. ஸஹி 
வத்‌ 


காஞ்சிபுரம்‌. ஆட்சி ஆண்டு : 22 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1200 


திருப்பருத்திக்குன்றம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 99/1923 


தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ 42 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 


திருப்பருத்திக்குன்றம்‌ திரைலோக்கியநாதர்‌ கருவறை முன்‌ உள்ள உத்திரம்‌. 
இக்கோயில்‌ தெற்குத்‌ திருச்சுற்று மண்டபம்‌ சீரமைக்கப்பட்டுள்ளது. 
இவ்வூர்‌ மகாசபையார்‌ 25 கழஞ்சுப்‌ பொன்‌ பெற்றுக்கொண்டு நிலம்‌ 
ஒன்றினை இறை நீக்கியச்‌ செய்தி. 


ஸ்ரீ கி,லுவந வசூஷவக்கிகள்‌ மதுரையும்‌ பாண்டியன்‌ முடித்தலையுங்‌ 


கொண்டருளிய ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவற்கு யாண்டு ௨௮௨ ஆவது 
தெற்கிற்த்‌ திருமண்டபம்‌ இழி . . . கை சதுர்வேதிமங்கலத்து 2ஹா 
ஸலெயொம்‌ நிலவிலையாவண காசு . . சதுர்வேதிமங்கலத்தார்‌ எங்கள்‌ 


பக்கல்‌ நிலங்‌ கொண்டு வெட்டிந . . கதுக்குங்‌ கயக்காலுக்கு வடக்கு . . . - 


. ம்‌ மேல்பாற்கெல்லைக்கு இவ்வூரான ஹஸ்தி நிவாரணச்‌ சதுவ்வேதி 
மங்கலத்துக்‌ கிழக்கும்‌ வடபாற்கெல்லை திருப்பருத்திகுந்றெல்லைக்குத்‌ 
தெற்கு இன்னான்கெல்லைக்குட்பட்ட நிலநீர்‌ பூசி நெல்‌ விலை எம்மிலிசைந்த 
பொன்‌ இருபத்தைதைங்‌ கழஞ்சு . . . க்கும்‌ பொன்‌ செல்லகாட்டுகவெனப்‌ 
பெறாதோமாகவும்‌ கோயிலாற்‌ போந்த கடமை குடிமை வேலிக்கு . . . 
பொருளறக்‌ கொண்டு . . . நாற்பேரெல்லைக்‌ குட்பட்ட நிலத்துக்கு . . . . - 

. வெட்டிமுட்டையாள்‌ நீர்விலை எற்சோறு செஷீர்‌ முதலாந ஆள்மற்றுமுள்ளன 
யாதொன்றுஞ்‌ 'சொல்லவுங்‌ காட்டவு பெறாதோமாகவும்‌ இந்நிலத்துக்கு 
ஏதேனுமழிவு சொல்லிற்‌ திருவாணை மறுத்தாட்டடது படுவோமாகவும்‌ . . . 
மங்கலத்து 2ஹாமலஸலெயோம்‌ இப்படிக்கு வங்கிப்புற . . . . த்து 
கருணாகரப்பட்ட னெழுத்து விஸ்வபட்டனெழுத்து இப்படிக்கு வங்கிப்புறத்து 
கோணகுமர பட்டனெழுத்து இப்படி அறிவேன்‌ . . . கேசுவ பட்டனெழுத்து 
இப்படிக்கு வங்கிபுறத்து அருளாள பட்டனெழுத்து . . . இப்படிக்கு கஞ்சி 
கரஷபட்டனெழுத்து இப்படிக்கு 


8b 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 221/2013 


மாவட்டம்‌ ; காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : 15-16-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ திருப்பருத்திக்குன்ம்‌ இ.௧.ஆ.அறிக்கை ; 97/1923 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து கிரந்தங்கலந்த தமிழ்‌ 
அரசு ஊ.க.எண்‌ = 13 
அரசன்‌ ச 
இடம்‌ திருப்பருத்திக்குன்றம்‌ வாயிற்‌ கோபுரம்‌ இடதுபுறக்‌ குமுதம்‌ மற்றும்‌ ஜகதி 
குறிப்புரை : ஜிந காஞ்சி திரைலோக்கிய நாத சுவாமி பூசைக்காக வேண்டி 2000 
குழி நிலம்‌ சறுவமானியமாக விடப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 
1. ஜிநகாஞ்சி திறய்‌இலோக்கிய நாத சுவாமியார்‌ பூசைக்கு மாநியம்‌ 
2. பறகால மேடு பள்ளம்‌ ஓ௩௱ரும பஞ்சம்‌ பட்டடை ஒ௩௱ 
3. பள்ளப்‌ பட்டடை ஒ.அ௱ சீரணம்‌ ஓ௩௪௱ அம்மையார்‌ குண்டில்‌ 
4. எரும கோயிலாம்‌ பட்டி ஒ.௯௰ சிகப்பு குண்டில்‌ குழி எ௰ 
5. வலங்கோயில்‌ குழி ஐ ஆக சறுவமாநியம்‌ குடுத்த 
6. யிந்த இரண்டாயிரம்‌ குழி நிலமும்‌ என்னென்றை 
7. கும்‌ சறுவமானிய தற்மமாக யாதாரொருவரும்‌ அகு 
8. தம்‌ பண்ணாமல்‌ பரிபாலனம்‌ பண்ணவும்‌ 
ப்‌ 


10. 
11. 


- யிதுக்கு அகுதம்‌ பண்ணிநபேர்‌ மஃ௦ா தீர்த்திலே ஹமெஹணை . . பண்ணிந 
தோஷத்திலேபோ 


க்கடவா . . வாண 


ஹச 


86 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 252/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


நாகப்பட்டினம்‌ ஆட்சி ஆண்டு : 6 

திருத்துறைபூண்டி வரலாற்று ஆண்டு : கி.பி. 546 

பள்ளன்‌ கோவில்‌ இ.க.ஆ.அறிக்கை 

சமஸ்கிருதம்‌ மற்றும்‌ தமிழ்‌ முன்‌ பதிப்பு : பல்லவர்‌ செப்பேடுகள்‌ 
முப்பது 

கிரந்தம்‌, தமிழ்‌ 

பல்லவர்‌ ஊ.க.எண்‌ 

சிம்மவர்மன்‌ 

பள்ளன்கோவில்‌ 


இச்செப்பேடு திருப்பருத்திக்குன்றம்‌ கோயிலுக்குக்‌ கொடையளித்தச்‌ 
செய்தி கூறப்படுவதால்‌ இந்நூலில்‌ திருப்பருத்திக்குன்றம்‌ கல்வெட்டுகள்‌ 
உள்ள பகுதியில்‌ வெளியிடப்படுகின்றது. பல்லவர்‌ செப்பேடுகள்‌ என்னும்‌ 
நூலில்‌ இடம்பெற்றுள்ளச்‌ செப்பேட்டு வாசகம்‌ அவ்வாறே எடுத்து 
தொகுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில்‌ இதுவரை கிடைத்துள்ளச்‌ 
செப்பேடுகளில்‌ தமிழில்‌ அரச ஆணையைக்‌ கொண்டுள்ள மிகவும்‌ 
தொன்மையானச்‌ செப்பேடு இதுவேயாகும்‌. நாகை மாவட்டம்‌ 
திருத்துறைப்பூண்டி வட்டம்‌ பள்ளன்‌ கோயில்‌ என்ற இடத்தில்‌ இச்‌ 
செப்பேடு கிடைத்தது. திருப்பத்திகுன்றத்துக்‌ கோயிலுக்கு 
பள்ளிச்சந்தமாக கொடையளித்தச்‌ செய்தி. 


சிம்மவர்மனின்‌ மகனும்‌ முதலாம்‌ மகேந்திரனின்‌ தந்தையுமாகிய 
சிம்மவிஷ்ணு பல்லவர்‌ ஆட்சியைக்‌ காவிரிக்கரை வரையில்‌ விரித்ததை 
இச்செப்பேட்டின்‌ சமஸ்கிருதப்‌ பகுதி கூறுகிறது. மேலும்‌ திருப்பருத்திக்‌ 
குன்றில்‌ வாழ்ந்த நந்திசங்கத்தைச்‌ சார்ந்த வஜ்ஜிரநந்தி என்ற சமண 
முனிவருக்கு ஓர்‌ ஊரைப்‌ பள்ளிச்சந்தமாகக்‌ கொடுத்ததைச்‌ சமஸ்கிருதப்‌ 
பகுதி கூறுகிறது. அதே ஆணை சற்று விரிவாகத்‌ தமிழ்ப்‌ பகுதியிலும்‌ 
கூறப்பட்டுள்ளது. இச்செப்பேட்டினை பற்றி விரிவாக அறிந்து கொள்ள 
பல்லவர்‌ செப்பேடுகள்‌ முப்பது என்ற நூலைக்‌ காண்க. 


இச்செப்பேட்டிலிருந்து கி.பி. 6-ஆம்‌ நூற்றாண்டிலேயே அரச ஆணை 
எவ்வாறு அளிக்கப்பட்டது, அதை எவ்வாறு ஊரார்‌ பெற்று அதன்படி 
நடந்தனர்‌ என்பதை இச்செப்பேட்டில்‌ காணலாம்‌. கி.பி. 6-ஆம்‌ 
நூற்றாண்டிலேயே எவ்வளவு தெளிவாக ஆட்சி செயல்பட்டது 
என்பதற்கும்‌ இச்செப்பேடு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. 


87 


ஐவ ஐ. ஐ ஓ... 


செப்பேட்டு வாசகம்‌! 


முதல்‌ ஏடு பின்புறம்‌” 
ஹமாராவவ*வ_௰ ணம? கற்க கவி அத்‌ ஒடு தன்‌ வான்னு 


- தாஜிகெது: [1*]2 ஜீஜி ஜெவெரந படக்க 
ஸிவ: [க*] சூஸீஉஸுஜநால' ந[ா] 

தொஃமிறா கீவ[நாணெ [ம]... 

ய மாமதாஜக [1] ஜொண பககக 

ற மிவொறலமஹக: வவ [ரீ] . டட 


- நாஷஷாவஓலாவஹை:।॥। [௨*]கக:[வ,]. . 0 
- கமொகெஷிகெஷமெொொகூ டட 


இரண்டாம்‌ ஏடு - முன்புறம்‌ 

- வஒவெஷ ௯,2௯ வூண3_,௩ரவக3ளலு) “ண கம 

- பழுரகவது ஸு வஃவகஜெஷஜ நி ஹஸிஹவ23யமிவாக॥[௩| 
ரீ ஸிஹவிஷ ஜிஃகஹிஹவிஷ “வு )வெ.கஜிஷ £௨௩ ஷரவி 


- ஜிஷா [1*] லராஜி[ஷ *]வம௦ ஹூ£ஓ௦கூறிஷ நி மாகறிஷ ஹ, 
- றஷுயஷூறு ॥ [௪*] ஸஹகதைரமவிநீ ககாதிவி2ஓஃ 





ன்‌ யஹி ந“ ஓஒஸாஹ 2௦ வுரருக்ஷாகு_ ம ண ஸ£ாுநுககராவ 
* + 
- மெஷெூல;ா[ஹ*]2ஒ [1*] யெகொஹாறிகறாகவெறகநயா ஹா 


மாவி வொஸாவமிமாலெயெக்ஷ "வணாணஊசூர£சூ 2௭ 


இரண்டாம்‌ ஏடு - பின்புறம்‌ 

- ம$ாமாஸநெவஸா!।। [ரு*] ஸ்ரீவத காகெறாற ய21கீதெ 

- ஹீ நஜிஸ்வொஜ்மணெ மணெபயமபெ|[!*| மணெடுறம 

- ணெடமணிலி: வபண்‌ மணீமணீவாஜநி வஜ.ந£॥ [௬*] 


க ஸொசாநரவொஸஹெ ஸ்ரூணாஸ்ரூாவு Taq 


ம 


88 


21. 
. நீக ஸர வ 9ஜாவிமாகாயகவொமகநாய || [ஏ*] காஜ 
23. 
24. 


வ்‌ 
26. 
27. 
28. 
29. 
30. 


3 


— 


32. 


33. 
34. 
25 
36. 
37. 
38. 
39. 
40. 


41. 
42. 
43. 
44. 


ஸ2ம,ஓ பெவிலதஸஹீ2ஓ [1*] ஜிகெஈி,ெெகெரி,8 

விமமூநநீ,நாசா நமலயொலய:[1*] வூயுயஃ வயா 

ஆண ஸஹவாஹ [உ*]௦ஸாயி: ॥ [அ*] ஹஹமாஹூறிஷா 
மூன்றாம்‌ ஏடு - முன்புறம்‌ 

கயிஷணொயிஷணொவ2:[1*] ஊநெநாதாவி 

செமொவீ பஉபஸிஃ ௯கவாறிலாஓ ௯ 

கோ விசைய ஹிஹவஜஷ யாண்டாறாவது வெண்‌ 

குன்றக்‌ கோட்டத்துப்‌ பெருநகர்‌ நாட்டு நாட்டார்‌ 

காண்க |*] தந்நாட்டு அமண்‌ சேர்க்கை பருத்தி 

க்குன்றில்‌ வஐ,கநிக்குரவர்க்குப்‌ பள்ளிச்சந்தமா 


. கக்‌ கொடுத்தோர்‌ தாங்களும்‌! படாகை நடந்து கல்‌ 


லுங்‌ கள்ளியுந்‌ நாட்டி அறையோலை செய்து கொ 
மூன்றாம்‌ ஏடு - பின்புறம்‌ 

டுத்து விடுதக வென்று நாட்டார்க்குத்‌ திருமுகம்‌ விட நாட்டா 

ருந்‌ திருமுகம்‌ கண்டு தொழுது தலைக்கு வைத்து படா 

கை நடந்து கல்லுங்‌ கள்ளியு நாட்டி நாட்டார்‌ விடுத்த 

அறையோலைப்படிக்‌ கெல்லை |*] கீழ்பா 

லெல்லை ஏந்த லேரியின்‌ கீழைக்கடற்றி 

ன்‌ மேற்குமொமைக்‌ கொல்லை எல்லை இன்னு 

ம்‌ தென்பாலெல்லை வேள்வடுகன்‌ கேணியி 

ன்‌ வடக்கும்‌ கடற்றினெல்லை இன்னுந்‌ நீலபாடி 
நான்காம்‌ ஏடு - முன்புறம்‌ 

எல்லை இன்னும்‌ விலாடன்‌ குற்றெத்தத்‌ தெல்லை 

இன்னும்‌ மேல்பாலெல்லை மாவேத்தத்து 

வதியின்‌ கிழக்கும்‌ மும்மூலை ஏத்தத்‌ தெல்லை 

இன்னு மாற்றெல்லை'! இன்னும்‌ வடபாலெல்‌ 


89 


45. 
46. 
47. 
48. 


49. 
50. 
1 
இக்க 
53. 
54. 
55. 
56. 


57. 
58. 
0. 
60. 
61. 
62. 
63. 
64. 


லை பெருங்‌ கொல்லையின்‌ றெற்கு இன்னும்‌ 
பாண்டியன்‌ கயத்தெல்லை இனனும்‌'? முருக்கங்‌ 
கேணி எல்லை இவ்விசைத்த பெருநான்கெல்‌ 
லையகத்து மகப்பட்ட நிலம்‌ நீர்‌ நிலமும்‌ 
நான்காம்‌ ஏடு - பின்புறம்‌ 
புன்செய்யும்‌ களரும்‌ கன்று மேய்‌ பாழும்‌ காடு 
ம்‌ பீடிலிகையும்‌ கிடங்குங்‌ கேணியும்‌ மனை 
யும்‌ மனைப்படப்பும்‌ உடும்போடி ஆமை தவ 
ழ்ந்ததெல்லாம்‌ உண்ணிலனொழிவின்றி 
கோவும்‌ பொறியும்‌ தாற்றி குடிநீக்கி இவ்வூர்‌ 
பெற்ற வஜ,கநிக்குரவர்க்கே பள்ளிச்சந்தமாக தா 
மரிலும்‌ பதினாறரைப்பட்டி நிலங்கொடுத்‌ 
தோம்‌ இந்நிலத்திற்‌ கெல்லை கீழ்‌ பாலெ 


ஐந்தாம்‌ ஏடு - முன்புறம்‌ 
ல்லை புலிகிழார்‌ பட்டியின்‌ மேற்கும்‌ தென்பா 
லெல்லை முள்ளேறிபாக்கத்தெல்லையின்‌ வட 
க்கும்‌ மேல்பாலெல்லை போக்குவாய்ச்‌ செறு 
வின்‌ கிழக்கும்‌ வடபாலெல்லை பல்லாங்கு 
ழிக்காவின்‌ தெற்க்கும்‌ இந்நான்‌ கெல்லை 
யகத்தும்‌ அகப்பட்ட ஷூதியும்‌ பருத்திக்குன்றி 
ல்‌ வஜ,நஜிக்குரவர்க்கே பள்ளிச்சந்தமாக வ 


தி சென்றது நறலய னாணத்தியால்‌ | ஹி ॥ 


அடிக்குறிப்புகள்‌ 


14 
ப 


மூல ஏடு, மசிப்படம்‌, புகைப்படம்‌ ஆகியவற்றிலிருந்து வாசித்துப்‌ பெயர்த்து எழுதப்பட்டது. 
ஏட்டின்‌ இடதுபாதி மட்டுமே கிடைத்துள்ளது. அதனால்‌ முதல்‌ எட்டு வரிகளில்‌ பின்பகுதி 
இல்லை. 


. அநுஸ்வாரம்‌ மகரவொற்றின்‌ மேற்பாதிபோலக்‌ காணப்படுகிறது. 


90 


பய ஷ ற வயரஜக: என்று கொள்ளவேண்டும்‌ Wo என்பது முன்வரியின்‌ கடைசியில்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌. 


- வார என்பதன்‌ முதல்‌ எழுத்து முன்வரியின்‌ கடைசியில்‌ இருந்து கிடைக்கவில்லை 


எனலாம்‌. 


- ஹா என்பதற்கு முன்னால்‌ ஒரு கொம்பையும்‌ சேர்த்து வஓலொ என்று கொள்ளவும்‌ கூடம்‌. 
- மகரம்‌ முதலில்‌ லகரமாக எழுதப்பட்டுப்‌ பின்னால்‌ திருத்தப்பட்டது. 
- ஆகார உயிர்மெய்க்குறி முதலில்‌ வேறு ஏதோ ஓர்‌ எழுத்தாக இருந்து பின்னால்‌ 


திருத்தப்பட்டது. 


. எழுத்து முக்கால்‌ வரிக்கே உள்ளது. பாக்கியுள்ள இடம்‌ |! என்பது போல்‌ ஐந்து உருவங்கள்‌ 


எழுதிப்‌ பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. 


. “கொடுத்தோம்‌ தாங்களும்‌” என்று சந்தி பிரித்து வாசிக்கவும்‌. 
. றகரமும்‌ றெகரமும்‌ திருத்தப்பெற்றுள்ளன. 
. மகரவொற்று முதலில்‌ முகரமாக எழுதப்பெற்றுப்‌ பின்னால்‌ திருத்தப்பெற்றுள்ளது. 


91 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 553/2013 


மாவட்டம்‌ ; காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : சுகம்‌. 1699 

வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌' வரலாற்று ஆண்டு : கி.பி. 1777 

ஊர்‌ : தூங்கி இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : இல்லை 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு 1: 5 ஊ.க.எண்‌ : 1 

அரசன்‌ 

இடம்‌ : தாங்கியின்‌ என்னும்‌ ஊரில்‌ அமைந்துள்ள வழிப்போக்கர்‌ மண்டபம்‌ 


உட்புற மேற்குச்‌ சுவர்‌. 
குறிப்புரை : தீத்தர்‌ செட்டி, மூத்தர்‌ செட்டி ஆகிய இருவரும்‌ இம்மண்டபத்தினைக்‌ 
கட்டி வைத்தச்‌ செய்தியினைத்‌ தருகிறது. 
கல்வெட்டு : 
. உ விக்கினேஸ்பரர்‌ துணை 
. சாலி வாகன சகாஅப்தம்‌ 


. சகா௯௰௯ மேல்‌ செ 


. தையி மீ£௨௰௫ ௨ தீத்தர்‌ செ 
. ட்டி மூத்தர்‌ செட்டி தற்ம்ம ப 


1 

2 

3 

4. ல்லா நின்ற ஏவிளம்பி ஐ 
2 

6 

7. ரிபாலனம்‌ சுபமஸ்த்து 


92 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 554/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : சகம்‌. 1699 

வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1777 

ஊர்‌ : தூங்கி இ.க.ஆ.அறிக்கை : - 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : இல்லை 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு த ந ஊ.க.எண்‌ 5 2 

அரசன்‌ 

இடம்‌ : தாங்கியின்‌ ஊரில்‌ அமைந்துள்ள வழிப்போக்கர்‌ மண்டபம்‌ உட்புற 


மேற்குச்‌ சுவர்‌, முன்னுள்ளக்‌ கல்வெட்டின்‌ அருகிலேயே உள்ளது. 
குறிப்புரை : தீத்தர்‌ செட்டி, மூத்தர்‌ செட்டி ஆகியோர்‌ இம்மண்டபத்தினை செய்து 
வைத்தச்‌ செய்தி. 
கல்வெட்டு : 
1. உ விக்கினேசுவரர்‌ துணை சாலிவாகன 
2. சகா அப்தம்‌ க௬௭௯௰௯ க்குமேல்‌ செல்‌ 
3. லா நின்ற ஏவிளம்பி ஞ்‌ தையி மீ£உ௰க 
4. ௨ தீத்தர்‌ செட்டி மூத்தர்‌ செட்டி தற்ம்மம்‌ 
5. பரிபாலனம்‌ வெங்கிடாசலபதி துணை 
6. 


உண்டாயி றஷ்சிக்கவும்‌ சுபமஸ்து ௨ 


93 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ 


உட்புற மண்டபத்தின்‌ மேற்குச்‌ சுவர்‌. 


: 555/20 13 


சகம்‌ - 1699 


கி.பி. 1777 


இல்லை 


அகரம்‌ தாங்கி என்ற குறிப்பு மட்டும்‌ உள்ளது. எனவே இவ்வூர்‌ 
பிரமாணர்களுக்கு உரிய அக்ரகாரமாக இருந்துள்ளது எனலாம்‌. 
இக்கல்வெட்டு அருகே இரு உருவங்கள்‌ செதுக்கப்பட்டுள்ளன. 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ 
ஊர்‌ தாங்கி 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு 
அரசன்‌ 
இடம்‌ 
குறிப்புரை : 
கல்வெட்டு : 

1.௨ ௮௧ 

2.ரம்த 

3. ராங்கி 

4. யிலே 


oA 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 
1. சறுவ 


2. வைய 


காஞ்சிபுரம்‌ 
காஞ்சிபுரம்‌ 
தாங்கி 
தமிழ்‌ 
தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ 


556/2013 


18-ஆம்‌ நூற்றாண்டு 


இல்லை 


இம்மண்டபத்தின்‌ எதிரே, நெடுஞ்சாலை அருகே உள்ள பலகை கல்‌. 


இக்கல்வெட்டில்‌, இம்மண்டபத்தினைக்‌ கட்டிய இருவரின்‌ பெயரும்‌ 
குறிப்பிடுகிறது. முன்‌ கல்வெட்டுகளில்‌ குறிப்பிட்டுள்ள தீத்தர்‌ செட்டி, 
மூத்தர்‌ செட்டி ஆகியோரே இவர்கள்‌. 


சித்தி ஷு 
ரசி மீ£௨ 


3. ௨ ௨ அகரம்‌ 
4. தாங்கி தீத்தர்‌ 
5. செட்டி மூத்த 
6. ர்‌ செட்டி தற்ம்‌ 
7 


. ம பரிபாலநம்‌ 


31 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 557/2015 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ :  மதுராந்தம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1781 
ஊர்‌ : கருங்குழி இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : ஆங்கிலம்‌ . முன்‌ பதிப்பு : இல்லை 
எழுத்து : ஆங்கிலம்‌ 

அரசு : ஆங்கிலேயர்‌ ஊ.க.எண்‌ 1 

அரசன்‌ 

இடம்‌ : கோட்டையிலுள்ளக்‌ கல்வெட்டு. 


குறிப்புரை : முகம்மதியர்களால்‌ கட்டப்பட்ட இக்கோட்டையை, கி.பி. 1781-ஆம்‌ ஆண்டு 
கேப்டன்‌ டேவிஸ்‌ என்பவன்‌ தலைமையிலான ஆங்கிலேயர்‌ படை 
கைப்பற்றியச்‌ செய்தி. 
கல்வெட்டு : 
SITE OF AN OLD FORT 
PROBABLY OF MUHAMMADAN ORIGIN 
WHICH WAS FINALLY CAPTURED 
FOR THE ENGLISH 
BY 
CAPTAIN DAVIS 
IN 1781 AD 


96 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 558/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ : செய்யூர்‌ வனாற்று ஆண்டு 

ஊர்‌ :  ஆலம்பரை இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : - 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு : சோழர்‌ ஊ.க.எண்‌ டத 

அரசன்‌ : வீரராஜேந்திரன்‌ 

இடம்‌ ஆலம்பரைக்‌ கோட்டை அருகில்‌ உள்ள கல்லறை அருகே கிடக்கும்‌ 


துண்டுக்‌ கல்வெட்டு. 


குறிப்புரை : இக்கல்வெட்டு முழுமையாக இல்லை. இக்கல்வெட்டில்‌, ஜயமலி 
ஈஸ்வரமுடைய மகா தேவர்க்கு மடைவிளாகத்திற்கும்‌ திருநந்த 
வனத்திற்கும்‌ இடைப்பட்டிருந்த மூன்றே முக்கால்‌ வேலி நிலத்தில்‌ பூமரம்‌ 
வைத்து திருநந்தவனத்தினைத்‌ திருத்தி அமைத்துள்ளச்‌ செய்தி. 
கல்வெட்டு : 
1. யும்‌ தெல்கு மதக்‌ களிற்றுப்‌ பிரமதேவனையுந்‌ தண்டார்ச்‌ சேர்கை 
2. தம்மே வருமோலை விடையோடுங்‌ குடுத்தவ விரட்டபாடிப்‌ பிரட்ட 
3. ரசனுமக்களும்‌ ஐயம்‌ மடியஞ்சிப்‌ புரைசையானைப்‌ புழைக்கை 
4. டைக்கலத்‌ தடக்கை விஜையாதித்தற்கருளி இகலிடைப்‌ பூண்ட 
ஐயத்திருவோடுங்‌ 
5. நாட்டு ஜயமலிஈ ம முடைய மஹாசெவற்கு மடைவிளாகத்துக்கும்‌ 
திருநந்தவநத்துக்‌ 
. ர்ளும்‌ நடுவுபட்ட நிலம்‌ வேலி மூன்றே முக்காலும்‌ பூமரம்‌ வைக்கத்‌ 
திருநந்தவநத்துக்கு விட்ட 


ப்‌ 


ரு 


97 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 559-560/2013 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ செய்யூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.17-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ கடப்பாக்கம்‌ இ.க.ஆ.அறிக்கை 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு ஊ.க.எண்‌ 8 12 
அரசன்‌ 
இடம்‌ அருணாச்சலேஸ்வரர்‌ கோயில்‌ மேற்கு, தெற்கு மற்றும்‌ வடக்கு குமுதம்‌. 
குறிப்புரை : கோயிலுக்கு நிலம்‌ சர்வமானியமாக வழங்கப்பட்டச்‌ செய்தி. 
கல்வெட்டு : 1 
1. விரோதி வருஷத்திலே நின்று . . . . கடப்பாக்கம்‌ . . . . ஏழாயிரம்‌ 


பொன்னுக்கு மானிய[ம்‌*] பண்ணிக்‌ குடுத்தேன்‌ செலவோலையாக . .ல்‌. 
. ரப்ப . . . நாயக்கர்‌ எழுத்து . . . . 


கல்வெட்டு : 2 


1. எ விளம்பி வருஷ . . 
பண்ணுகையிலே 


கடப்பாக்கம்‌ . . . . பண்ணி . . சர்வமாநியம்‌ 


98 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ 
செய்யூர்‌ 
வேம்பனூர்‌ 
தமிழ்‌ 
தமிழ்‌ 
சோழர்‌ 


தொடர்‌ எண்‌ : 561-562/2013 
ஆட்சி ஆண்டு 

வரலாற்று ஆண்டு 

இ.க.ஆ.அறிக்கை 

முன்‌ பதிப்பு ட 


ஊ.,க.எண்‌ : LZ 


முத்தாலம்மன்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ கிழக்குக்‌ குமுதம்‌. 


இவ்வூர்‌ இடைக்கழி நாடு என்கிற கடப்பாக்கம்‌ ஊர்‌ அருகே உள்ளது. சங்க 
காலப்‌ புலவர்களில்‌ ஒருவரான இடைக்கழி நாட்டு நல்லூர்‌ நத்தத்தனார்‌ 
இப்பகுதியைச்‌ சார்ந்தவர்‌. எனவே இடைக்கழி நாடு சங்க காலம்‌ முதல்‌ 
இன்று வரை அப்பெயரிலே வழங்கி வருகின்றது. சோழர்‌ காலத்திலும்‌ 
இப்பகுதி இடைக்கழி நாடு என்ற பெயரிலே அழைக்கப்பட்டதை 
இக்கல்வெட்டில்‌ 'இடைக்கழி நாடு' என்ற குறிப்பு வாயிலாக அறிகிறோம்‌. 
இவ்வூரிலிருந்த ஜயமலீஸ்வரர்‌ கோயிலுக்கு விளக்கு ஒன்று வைப்பதற்கு 
90 ஆடுகள்‌ தானமாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும்‌ 3% வேலி நிலம்‌ 
இக்கோயிலுக்குத்‌ தேவதானமாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளச்‌ செய்தி. 


துண்டுக்‌ கல்வெட்டு 1 


1. . . மலர்‌ மன்நவர்‌ சூட மன்நிய 

2. . . கடமலை நடாத்தி வீமஹிணஹாஸநத்து . . 

3. மண்டலத்து இடைக்கழி நாட்டு ஐயமலி 

4. கு ஒன்றுக்கு விட்ட ஆடு தொண்ணூறு இவ்வா 
துண்டுக்‌ கல்வெட்டு 11 


1. . . . . நையெவ ஆங்‌ .. . சிந்தையு 


2. . . மறியவோடி பரிசொரு பலகையிற்‌ பழுதற எழுதி யிப்பின்னைஞ்‌ 
சார்த்தினவுரை 
3. வேங்கை நாட்டு வென்று கொண்ட 


4. வையிற்றுக்கு நிலம்‌ வேலி மூன்றே முக்காலே இத்தேவர்‌ ஜேவதாநம்‌ 
ஐயங்கொண்ட சோழ நல்லூர்க்கு 


aS 


த.நா. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ 
செய்யூர்‌ 
நல்லூர்‌ 
தமிழ்‌ 
தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 263/2015 
ஆட்சி ஆண்டு : கலி 4957 
வரலாற்று ஆண்டு : கி.பி. 1856 
இ.க.ஆ.அறிக்கை 

முன்‌ பதிப்பு 


ஊ_.க.எண்‌ அ 


விநாயகர்‌ கோயில்‌ வலதுபுற கிழக்குச்‌ சுவர்‌. 


நல்லூர்‌ என்னும்‌ இவ்வூரைச்‌ சேர்ந்த மீராசு வைத்தியநாத பிள்ளை 
என்பவரின்‌ மனைவி செளந்திர அம்மாள்‌ என்பவர்‌ இக்கோயிலைக்‌ 


கட்டியுள்ளச்‌ செய்தி. 


1. கலியுக ஞு ௪௲க௱ரும 


. யாள்‌ 


ஐஜி ௫ கடிய 


- ஏ மேல்‌ நளனு நல்லு 
டாறு மிராசு கணரு மிரா 
. சு வயித்தினாத பிள்ளை 


சவுந்தர அம்‌ 


. மாள்‌ திருப்பணி தறுமம்‌ 


100 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ 


564/2013 


கி.பி 8,9-ஆம்‌ நூற்றாண்டு 


கருப்பன்‌ குன்று பார்சுவநாதர்‌ சிலை அமைந்துள்ள குன்று. 


இருபத்திநான்கு எனும்‌ சபையை நிறுவிய வசுதேவர்‌ என்ற சமண 


முனியால்‌ இக்கோயில்‌ செய்விக்கப்பட்டுள்ளது. சமண சமயக்‌ கோயில்‌ 
களை நிர்வகிக்கும்‌ சபை இருபத்து நான்கு சபை என்று 24 
தீர்த்தங்கரர்கள்‌ எண்ணிக்கையில்‌ உருவாயிற்று எனலாம்‌. 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ 
வட்டம்‌ மதுராந்தகம்‌ 
ஊர்‌ ஒணம்பாக்கம்‌ 
மொழி தமிழ்‌, சமஸ்கிருதம்‌ 
எழுத்து தமிழ்‌, கிரந்தம்‌ 
அரசு 
அரசன்‌ 
இடம்‌ 
குறிப்புரை : 
கல்வெட்டு : 
1. ஹரி வக விட 
2. மகி ஹாவக வ 
3. ஹுஜெவ ஸிதா 
4. ௪ லடாரர்‌ 
5. செய்வித்த 
6. ஜெவாறு 


101 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


1. கோவில்‌ மொவிஈ உடையா[ர்‌*] உலெயம்‌ 


காஞ்சிபுரம்‌ 
மதுராந்தம்‌ 
மதூர்‌ 
தமிழ்‌ 
தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ. அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ 


: 565/2013 


கி.பி 18-ஆம்‌ நூற்றாண்டு 


மாதவப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ கீழே வைக்கப்பட்டுள்ள வாயில்‌ 
நிலைக்கல்லிலுள்ள கல்வெட்டு. 


கோவிந்த உடையார்‌, கோமடத்து நயினார்‌ ஆகியோரது அறச்செயல்கள்‌ 


பற்றிக்‌ கூறுகிறது. 


ம மொமட [த்‌ *]து: நயிநார்‌ ஸஉாஸெவெ 


102 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 566/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 9 
மதுராந்தகம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி 1259 
அரசர்‌ கோயில்‌ இ.க.ஆ.அறிக்கை : 303/1921 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

பாண்டியர்‌ ஊ.க.எனர்‌ ட்‌. 


சடையவர்மன்‌ சுந்தர பாண்டியன்‌ 
ஸ்ரீவரதராஜ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை தென்புற முப்பட்டைக்‌ குமுதம்‌. 


இவ்வூரார்‌ சிலர்‌ அன்றாடு நல்பணம்‌ 40 பணம்‌ கொண்டு நிலம்‌ 
ஒன்றினை வாங்கி திருவரசுரம்‌ பெருமானுக்கு தினமும்‌ அமுதுபடி 
வழிபாட்டிற்காக அளித்துள்ளனர்‌. 


1. ஷஹஷூஸ்ரீ கோச்சட பன்மரான சிரீபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ 


ஸ்ரீஸஒஈரபாண்டிய தெவர்க்கு யாண்டு ஒன்பதாவது மீன நாயற்று வவ" 
வக்ஷத்து கி, கியையும்‌ புதன்‌ கிழமையும்‌ பெற்ற ரேவதி நாள்‌ 
ஜயங்கொண்டட . . . பாத்தூர்த்‌ திருவரசுரம்‌ பெருமானுக்கு இ[வ்‌*]வூர்‌ 
ஆதம்பா[க்க *]த்து திருவேங்கடபட்டன்‌ உள்ளுட்டாரும்‌ கஞ்சி வாமன 
பட்டன்‌ உள்ளுட்டாரும்‌ இ(வ்‌ *]வனைவோம்‌ உமி விலை வ, எண தீட்ட 
. . . [னை]வதரையர்‌ தம்பிமார்‌ ஆனையாநான அதியமான்‌ தேவர்‌ 
திருவாசுரம்‌ பெருமானுக்கு அமுதுபடிக்கு கொண்டு விடுவி கொ ... 


. மத்துக்காணி ப்ழந்திருவிடையாட்ட [மாந]ப்‌ பள்ளப்புலத்துக்கு தெற்கில்‌ 
பள்ளப்புலமும்‌ தென்‌ மேற்க்கு திருவரங்கம்‌ தென்கூறு தளை இரண்டும்‌ 
பழந்திருவிடையாட்டம்‌ பட்டமனுக்கு மேல்‌ கூறுபட்டமனுமடுக்கின்‌ மேற்‌. . . 
[]டயாட்டம்‌ இரணியனுக்கு மேற்க்கு கரிம்பை வடகூறும்‌ ஆக பாடகம்‌ 
சஷ ௪௯௪ இபாடகம்‌ க லே முக்காலே நால்‌ மாவரைக்கும்‌ விலையாக 
எம்மில்‌ இசைந்த விலைப்பொருள்‌ அன்றாடு நல்‌ பணம்‌ ௪ம இப்பணம்‌ 
நாற்பதுக்கும்‌ இப்பாடகம்‌ நாலே[க]நால்மாவரையும்‌ விலைக்கற விற்றுப்‌ 
பொருளறக்‌ . . . 


103 


3. ணம்‌: விற்று விலை வ,_மாணடி பண்ணிக்‌ குடுத்தோம்‌ முதலி பாத்து 
வேங்கட லட்டன்‌ உள்ளிட்டாரும்‌ கஞ்சி[வா]மன்‌ ஒட்டன்‌ உள்ளிட்டாரும்‌ 
இவ்வனைவோம்‌ இந்நிலங்களில்‌ மேல்‌ நோக்கின மரமும்‌ கீழ்‌ நோக்கின 
கிணறும்‌ . . . .[தி]ருவேங்கட ஹட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை கஞ்சி 
வாமன ஷட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை கஞ்சிடுவாய வாமன பட்டன்‌ 
எழுத்து இவை வங்கிபுறத்து மாதவ பட்டன்‌ எழுத்து இவை வங்கி புறத்து 
திருவேங்கட ஹட்டன்‌ எழுத்து இவை ஆதம்‌ பா[க்க*]த்து கருணாகர 
ஹட்டன்‌ எழுத்து இப்படி இவர்கள்‌ 0... 


4. டி இ வ, எண. முதனடைக்க இவை நாலாயிர வியன்‌ எழுத்து இப்படி 
அறிவேன்‌ வல்லங்கிழானேன்‌ இப்படி அறிவேன்‌ பெருந்தேவனேன்‌ இப்படி 
அறிவேன்‌ நாலாயிரப்‌ பிரியன்‌ எழுத்து. 


104 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 567/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌' ஆட்சி ஆண்டு ;: 21 
மதுராந்தகம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி 1237 
அரசர்கோயில்‌ இ.க.ஆ.அறிக்கை : 304/1921 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ 2 
மூன்றாம்‌ இராஜராஜன்‌ 


ஸ்ரீவரதராஜ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை வடக்கு, மேற்கு தென்புற 
முப்பட்டைக்‌ குமுதம்‌. 

ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்துத்‌ தனியூர்‌ ஸ்ரீமதுராந்தகச்‌ 
சதுர்வேதிமங்கலத்து வடபிடாகை மாத்தூர்‌ ஊர்‌ திருவரசுரம்‌ பெருமாள்‌ 
கோயில்‌ ஸ்ரீசேனாபதி ஆழ்வார்‌ வழிபாட்டிற்காக இவ்வூரைச்‌ சார்ந்த 
சிலர்‌ அன்றாடு நற்புதுமாடை 12 காசுகள்‌ பெற்றுக்‌ கொண்டு குறிப்பிட்ட 
நிலம்‌ ஒன்றினை விற்றுக்‌ கொடுத்துள்ளனர்‌. 


1. ஷஹிஸ்ரீ திருவாய்க்‌ கேழ்வி முன்னாக திரில* வனச்சக்கர வத்திகள்‌ 


ஸ்ரீமாஜமாஜ மெவர்க்கு யாண்டு ௨௯௧ வது ஹி்ஹ நாயற்று பவ 
வக்ஷ த்து . . . யும்‌ திங்கட்கிழமையும்‌ பெற்ற அத்த[த்‌ *]து நான்‌ 
ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து தனிஊர்‌ ஸ்ரீமதுராந்தகச்‌ சதுவெ-தி 
மங்கலத்து வடபிடாகை மாத்தூர்‌ . . . 

. இவ்வனைவோம்‌ வசி விலை வ_3ாணக்‌ கைச்சாத்து இவ்வூர்‌ 
திருவரசுரம்‌ பெருமாள்‌ கோயில்‌ சனாபதி ஆழ்வார்க்கு தாங்கள்‌ 
விற்றுக்குடுத்த உதி யாவது இவ்வூர்‌ . . .. . தூர்‌ நக்க வாய்க்காலுக்கு 
வடக்கு மூன்றாங்‌ கண்ணாற்று ஸ்ரீவராக வதிக்கு கிழக்கு ஆறாஞ்சதிரத்து 
விளை நிலம்‌ தடி பலவினால்‌ ஒழுகின்‌ படியாவது ஐஞ்சேகாலே சின்னமும்‌ 
சதிரத்துக்கு [௨௬]பட 

. லையில்‌ எங்கள்‌ பிதாக்கள்‌ இட்ட கிணறும்‌ இன்னிலங்களு[ம்‌*] மனை 
மேடுகளும்‌ உள்மேடுகளும்‌ கிணறுகளும்‌ ஏத்த நிலைகளும்‌ விலையாகப்‌ 
. . சின எம்மிலிசைந்த விலை ..... அன்றாடு நற்புது மாட பன்னிரண்டு 
இம்மாடை பன்னிரண்டும்‌ கைய்யறக்‌ கைக்கொண்டு விலைக்குற விற்றுக்‌ 
குடுத்தோம்‌ இவ்வனைவோம்‌ இம்மாடை பன்னிரண்டுங்‌ கை. . . 


105 


4. ம்‌ ஆகவும்‌ இதுவே பொருள்‌ மாவறுதிப்‌ பொருள்ச்செல 
வோலையாவதாகவும்‌ இதுக்கு இதுவல்லது வேறு பொருள்‌ மாவறுதிப்‌ 
பொருள்ச்‌ செலவோலை காட்டே . . . . வதல்லாதாகவும்‌ இப்படி ஸம்மதித்து 
இருகாலாவதும்‌ முக்காலாவதும்‌ விற்று விலை வ.ணக்‌ கைச்சாத்துப்‌ 
பண்ணிக்‌ குடுத்தோம்‌ மேலே சொல்லப்பட்ட 'திருவாசுரப்‌ பெருமாள்‌ 
கோயில்‌ ஸரிஸெ. . . 


196 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 


568-569/2013 


கி.பி.13,14-ஆம்‌ நூற்‌. 


ஆம 


ஸ்ரீவரதராஜ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை வடக்கு முப்பட்டைக்‌ குமுதம்‌. 


இவ்வூர்‌ பிராமணர்கள்‌ சிலர்‌, சேனாபதி ஆழ்வார்‌ கோயிலுக்கு நிலம்‌ 
விற்றுக்‌ கொடுத்துள்ளச்‌ செய்தி. கல்வெட்டுகள்‌ முழுமையாக இல்லை. 
துண்டுக்‌ கல்வெட்டுகளாக உள்ளன. அதனால்‌ விவரங்கள்‌ முழுமையாக 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ மதுராந்தகம்‌ வரலாற்று ஆண்டு 
ஊர்‌ அரசர்‌ கோயில்‌ இ.க.ஆ.அறிக்கை 
மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
எழுத்து தமிழ்‌ 
அரசு சோழர்‌ ஊ.க.எண்‌ 
அரசன்‌ 
இடம்‌ 
குறிப்புரை : 
அறிய இயலவில்லை. 
கல்வெட்டு : 
| 
1. . . . . கை திருப்பொந்‌ பட்டனு[ம்‌] . . 


2. . . ட்ட சுற்று மேடுகளும்‌ எழ .. 


3. டுக்க கைக்கொண்டு இப்படி சம்மதி . . 


4. னாபதி ஆழ்வார்க்கு முற்சொல்லப்பட்ட . . . 


I 


1. மகன்‌ ஆண்டி பெருமாளும்‌ ஆழி கொண்ட [வி] . . டம்‌ இக்குடி 
ஸ்ரீவாஸு௰ரெவ பட்டனும்‌ இக்குடி ஆணாமூத்தி பட்டனும்‌ இக்குடி நாயன்‌ 
பட்டனும்‌ இக்குடி மாதவபட்டனும்‌ . .. . 


2. இது அகமனை மேலாம்பல்‌ வ, க்ஷங்களு இவை த. . . கிணறுகளு மேலைச்‌ 


சதிரத்து அகமனைகளும்‌ படப்பை கிணற்றில்‌ தென்‌ பண்ணில்‌ கீழை 


எத்தரி[ஹ]ம்‌ வடக்கில்‌ திருவிடையாட்டக்‌ கொல்‌ 


197 


3. னிலங்கள்‌ இருகாலாவதும்‌ முக்காலாவதும்‌ விற்றுக்‌ குடுத்தோம்‌ விற்றுக்‌ 
குடுத்த இப்பூமிகளுக்கு எர்ப்பேற்‌ பட்ட கலனும்‌ இல்லை கலனுள்‌ 
வாரத்திலொற்றுப்‌ படில்‌ நாங்க[ள்‌ *] அள[த[]ந்து குடுக்கக்‌ கடவோ 

4. . . . ற்கத்‌ திருப்பொரிபட்டனும்‌ ஸ்ரீவாவெவ பட்டனும்‌ உள்‌இட்ட 
இவ்வனைவோம்‌ இவ்வோலை மேற்ப்பட்ட மனைகளும்‌ மனைப்‌ 
புழைக்கடைகளும்‌ வடக்கில்‌ திருவிடையாட்டத்தில்‌ மனை 


108 


த.நா.அ௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 5770/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு: 15 
மதுராந்தகம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.1291 
அரசர்‌ கோயில்‌ இ.க.ஆ.அறிக்கை : 305/1921 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

தமிழ்‌ 

பாண்டியர்‌ ஊ.க.எண்‌ : $ 


இரண்டாம்‌ சடையவர்மன்‌ சுந்தர பாண்டியன்‌ 


ஸ்ரீவரதராஜ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை மேற்குப்புறப்‌ பட்டிகை வடக்கு 
முப்படைக்‌ குமுதம்‌. 


மாத்தூர்‌ சபை நிர்வாகத்தில்‌ உறுப்பினராக இருந்த காஞ்சி சொக்கத்‌ 
தேவரான மூத்தவர்மன்‌ பட்டன்‌ என்பவன்‌, இம்மன்னனின்‌ 14-ஆம்‌ 
ஆட்சியாண்டு வரை அவனுக்குரிய நிலத்தினை உழுது அனுபவித்து வந்த 
வேளையிலே அதற்குரிய வரிகளை செலுத்தாமல்‌ ஊரைவிட்டு சென்று 
விட்டான்‌. இந்நிலத்தினை அன்றாடு நற்காசு வாசிபடர்‌ வராகன்‌ 27 
பணம்‌ கொண்டு ஸ்ரீசேனாபதி பெருவிலையாக பொது ஏலத்தில்‌ வாங்கி 
திருவாசுரர்‌ நாயனர்‌ கோயிலில்‌ உள்ள ஸ்ரீசேனாபதி ஆழ்வார்க்கு 
கொடையளிக்கப்பட்டுள்ளது. 


1. ஹஹிஸ்ரீ கோச்சடைபன்மர்‌ திருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீசுந்தர 


பாண்டிய தேவர்க்கு யாண்டு [ப]தினைஞ்சாவது மீந நாயற்று கவற 
வக்ஷத்து ஸவமியு[ம்‌ *] ச[னி]க்கிழமையும்‌ பெற்ற [ஷாதி நாள்‌ . 

க்கக்‌ த்த மறதுவெ-திமங்கலத்துப்‌ பிடாகை பாத்தூர்‌ ஸலை (இவ்வூர்‌ 
திருவரசுர நாயனார்‌ கோயிலில்‌ ஸ்ரீஸெனாபதி ஆழ்வார்க்கு 
ஸ்ரீஸெனாபதிப்‌ பெருவிலை ஆக விற்றுக்‌ குடுத்த பரிசாவது இவ்வூர்‌ 
ஷலையாரில்‌ காஞ்சி சொக்கத்‌ தேவரான [மூ]த்த வாமன பட்டன்‌ 
பதினாலாவது வரையும்‌ உழுது தன்‌ பேர்க்கடமை செலவறாதே ஓடிப்‌ 
போகையில்‌ இவன்‌ பேர்க்கடமைக்கு சேர்வை என்று எங்களை இப்பணம்‌ 


. ன்று கோமுள்ள மாவிஸனம்‌ பண்ணுகையாலே எங்களுக்கு . . . ங்க . 


, பாத்தி இல்லாதப்படியாலே . .......... இதர்க்கு ன்‌ 
[உ]த்த[ம]வாமன பட்டன்‌ உள்ளிட்‌ ......... ன நிலமான மேலைப்புதுத்‌ 


109 


திரு த்தம்‌. இறக கள்‌ சிகுருகூர்‌ ஸ்ரீ சவம்‌ வடயாகைத்‌ திருப்பொரி 
பட்டன்‌ உள்லிட்பார்‌ இ ராசேஷ... விளை நிலமான முன்‌ மடைப்‌ புதுத்திருத்து 
நஞ[கஹ]ம்‌ வெண்ணைக்‌ கூத்தன்‌ எதி எனத்‌ தனால்‌ இன்னிலம்‌ ஒன்றே 
இரண்டு மாவுக்கும்‌ பெறும்‌ வஸ ஆக நிச்சயித்த அன்றாடு நற்காசு 
வாசிபடர்‌ வராகன்‌ பணம்‌ ௨௰எ 


. [இரு*] பத்தேழும்‌ விலையாவதாகவும்‌ இப்படி சம்மதித்து பாத்தூர்‌ 
[எ]ழுவாத நா[ய]னார்க்கு ஸ்ரீவேதநாயகனும்‌ இவற்கு விலை ஆக விற்றுக்‌ 
குடுத்தோம்‌ மாத்தூர்‌ ஸலை ஊரோம்‌ இப்படிக்கு இவை .. . ஞ்சி இவாய்வ 
வில்லில்‌ ன்‌ பட்டன்‌ எழுத்து இப்படிக்கு இவை வங்கிப்புறத்து மாதவ ..... 

. - இப்படிக்கு இவை வங்கிப்புறத்து திருவேங்கட பட்டன்‌ எழுத்து 
இப்படிக்கு இவை ஆதன்பாக்கத்துக்கு திருவேங்கட பட்டன்‌ எழுத்து 
இவர்கள்‌ சொல்ல இவய, மாணம்‌ எழுதினென்‌ ஸ்ரீசுத்தவல்லிச்‌ சருப்பேதி 
மங்கலத்து உய்ய வந்த த பெருமாள்‌ கோயில்‌ வீற்றிருந்தான்‌ லட்டனேன்‌ 
இவை என்‌ எழுத்து |- 


110 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 571/2014 


மாவட்டம்‌ ; காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 10 

வட்டம்‌ : திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.950 

ஊர்‌ : ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : தமிழும்‌ கிரந்தமும்‌ 

அரசு ந I ஊ.க.எண்‌ தத்‌ | 

அரசன்‌ :  பார்த்திவேந்திராதிவர்மன்‌ 

இடம்‌ :  அஸ்திரபுரீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபக்‌ கிழக்குப்‌ புறப்பட்டி. 


குறிப்புரை : கோப்பார்த்திவேந்தரின்‌ ஆட்சியின்‌ போது கோயிலுக்கு களத்தூர்‌ 
கோட்டத்தானியூர்‌ மகாசபை, கோயிலுக்கு நிலம்‌ ஒன்றினை வழங்கியதாகத்‌ 
தெரிகிறது. இவ்வூர்‌ அன்று ஆனியூர்‌ என்று வழங்கப்பெற்றுள்ளது. 
கல்வெட்டு : 

1. ஸஹிஞஸ்ரீ ஸ்ரீ கோப்பாத்திவேந்த , £யி (வர்மற்கு) யாண்டு பத்தாவது நாள்‌ 
இருநூற்றுப்‌[பத்து] களத்தூர்க்‌ கோட்டத்தானி ஊர்‌ 2ஹரஸலையோம்‌ 
இவ்வூர்‌ திருவம்பங்காட்டு 2 

2. மாகிய மாரமையந்‌ பெருஞ்செறு இவ்வூர்க்கு கீழ்பார்கெல்லை ஏரி 
நீர்க்காலுக்கு மேற்கு தெந்பாற்கெல்லை ஊர்‌ வதிக்கு வடக்கு 
மேல்பாற்கெல்லை இ மாரைய பெருஞ்செறுவுக்கு 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 72/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு த்‌ 

வட்டம்‌ : திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1010 
ஊர்‌ : ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு : சோழர்‌ ஊ.க.எண்‌ - 

அரசன்‌ : முதலாம்‌ ராஜராஜன்‌ 

இடம்‌ : அஸ்திரபுரீஸ்வரர்‌ கோயில்‌ வடக்கு அர்த்தமண்டப ஜகதி. 


குறிப்புரை : முதலாம்‌ இராசராசனுடைய மெய்க்கீர்த்தியின்‌ ஒரு பகுதியும்‌, கல்வெட்டின்‌ 
சிறு பகுதியும்‌ மட்டுமே உள்ளன. 
கல்வெட்டு : 
1. யெல்லா யாண்டுந்‌ தொழுதகை விளங்கும்‌ யாண்டே செழி . . . . ராஜராஜ 


கேசரி பரராந ஸ்ரீமாஜமாஜ செவற்கு யாண்டு ௨௰௫ ஆவது . . . 
களத்தூர்க்‌ கோட்டத்து . . ஆநி ஊர்‌ 


2. மேட்டுக்கு தெற்கும்‌ இன்னால்‌ பாற்கெல்லைக்குள்பட்ட நிலம்‌ ஒன்றே 
காலும்‌ ஆக நில ....ஸ்ரீ 


112 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ : 578/2013 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு 

ஊர்‌ ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து தமிழ்‌ 

அரசு சோழர்‌ ஊ.க.எனர்‌ ்‌ ௫ 

அரசன்‌ 

இடம்‌ அஸ்திரபுரீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபம்‌ வடக்கு குமுதம்‌. 

குறிப்புரை : ஆனூர்‌ கோயிலில்‌ மத்தளம்‌, கரடிகை, திமிலை, சங்கு, காளம்‌, சேகண்டிகை 
ஆகியவைக்‌ கொண்டு அமாவாசைக்‌ காலத்தில்‌ இசைக்க ஏற்பாடு 
செய்யப்பட்டுள்ளது. மேலும்‌ ஸ்ரீபலி, பிறவற்றிற்கும்‌ நிலம்‌ வழங்கப்பட்டுள்ளது. 
நரசிங்க பிரான்‌ சிவன்‌ என்பவன்‌ இத்தன்மத்தினைச்‌ செய்துள்ளான்‌. 

கல்வெட்டு : 

1. ஆவது...... மத்தளியொன்றும்‌ கரடிகையொன்றும்‌ திமிலையொன்றும்‌ 


கை வணியும்‌ ஒற்றும்‌ சங்கும்‌ காளமிரண்டும்‌ சேகண்டிகையும்‌ இத்திகையும்‌ 
கொண்டு அம்மாவசி காலத்து வேண்டும்‌ 

2. இரண்டரை நிலமும்‌ பத்திப்பட்டியில்‌ இ ஸ்ரீஸலிக்கு கொண்ட நிலத்துக்கு 
கீழ்பாற்கொல்லை ல௫மிக்கு . . . . மேற்கும்‌ . .... பாற்கெல்லை . . . . 
ங்கக_ மவித்தந்‌. ஷுமிக்கு வடக்கும்‌ . . . .ஏரி நீர்க்காலுக்கு 


வித்தோம்‌ ரஊாஸலையோம்‌ இ௰22 ஸிழுபாடி புல்லத்தி நரசிங்க 
பிரான்‌ மமிவநேன்‌ இ௰2டி வளத்தாந்‌ அடிபொடி எந்தலை மேலிந 


113 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
பொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ 
திருக்கழுக்குன்றம்‌ 
ஆனூர்‌ 

தமிழ்‌ 

தமிழ்‌ 

சோழர்‌ 


இரண்டாம்‌ இராஜராஜன்‌ 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ. அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ 


574/2013 


கி.பி. 12-ஆம்‌ நூற்றாண்டு 


அஸ்திரபுரீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டப வடக்கு குமுதம்‌. 


இரண்டாம்‌ இராசராசன்‌ ஆட்சியின்‌ போது சந்திவிளக்கு வைக்க கழஞ்சு 
பொன்‌ அளிக்கப்பட்டுள்ளது. 


1. ஷஹிஸ்ரீ தி,ஹு வநச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீமாஜமாஜ செவற்குயா... 


2. [ஷுந்தி விளக்கு ஒன்றுக்குப்‌ பொன்‌ கழைஞ்சு இப்பொன்‌ கழைஞ்சுங்‌ . . 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 575/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ :  திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 10-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை 

பொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு : சோழர்‌ ஊ.க.எண்‌ உ ௫ 

அரசன்‌ 

இடம்‌ : அஸ்திரபுரீஸ்வரர்‌ கோயில்‌ மகாமண்டபக்‌ குமுதம்‌ மேற்கு. 


குறிப்புரை : ஸ்ரீ குமார நலங்கார தேவன்‌ இரவு நேர வழிபாட்டின்போது உணவு 
படைக்க ஒப்பிலாதான்‌ என்பவன்‌ தானம்‌ அளித்துள்ளான்‌. 


கல்வெட்டு : 
1. லமாவது . . . இவூர்‌ கீழ்புஞ்சியில்‌ ஸ்ரீவி 
2. அறு மா நிலமும்‌ இ ஸ்ரீவலியறுமாவதாகவும்‌ 
3. ணம்‌ பொத்தன்‌ ஸ்ரீ குமாரநலங்கார தேவனான 
4. ட்டனும்‌ ஆளும்‌ பரா . . . மட்டனும்‌ இவ்விருவோம்‌ 


115 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 576/2018 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு  : - 
திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 10-ஆம்‌ நூற்றாண்டு 
ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு ந 
தமிழ்‌ 
ஊ.க.எண்‌ நி 


அஸ்திரபுரீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபம்‌ மேற்கு குமுதம்‌. 


கல்வெட்டு முழுமையில்லை. ஆதியூர்‌ என்கிற சத்யசிரய குலகாலச்‌ என்ற 
(சதுர்வேதிமங்கலம்‌*] என்பது இவ்வூரின்‌ பெயராகும்‌. 


1. சினன்‌ கொண்டு நாலையாள்ள 


2. க்கு . 


.  வடபாற்கெல்லை பள்ளி சட்டியுள்ளி . . . 


3. ௬ ஆவது ஆதியூராந ஸாம, யகுலகால சதுவெகிமங்கலத்து ஆளுடை 
4. கைக்கொண்டு இச்சந்தி விளக்கு வட ரதித்தவற்‌ செலுத்துவவோமாநோம்‌ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 577/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ : திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 11-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ல்‌ 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு : சோழர்‌ ஊ.க.எனர்‌ சி 

அரசன்‌ : குலோத்துங்கன்‌ 

இடம்‌ : அஸ்திரபுரீஸ்வரர்‌ கோயில்‌ தெற்குப்‌ பட்டி. 


குறிப்புரை : முதல்‌ குலோத்துங்க சோழனுடைய ஆட்சியின்போது மாஹேஸ்வர்கள்‌ 
இறையீழிச்சிக்‌ கோயிலுக்கு நிலம்‌ வழங்கியுள்ளனர்‌. 
கல்வெட்டு : 


1. . . . ஷத்துக்‌ குடுப்போமாகவும்‌ . . . கடவ மூன்றா . . . ஸ்ரீகுலோத்துங்க 
சோழ ஜேவற்கு 
ன ர்க்க இவரும்‌ ஸ்ரீசாஹேஸ்வர . . . . இறையிழிச்சி விற்றுக்‌ குடுத்தோம்‌ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
பொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ 
திருக்கழுக்குன்றம்‌ 
ஆனூர்‌ 

தமிழ்‌ 

தமிழ்‌ 

சோழர்‌ 


தொடர்‌ எண்‌ 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ 


: 578/2013 


கி.பி. 11-ஆம்‌ நூற்றாண்டு 


அஸ்திரபுரீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை- மேற்கு-ஜகதி. 


சிதைந்த இக்கல்வெட்டில்‌ தானம்‌ அளித்த நிலத்தின்‌ எல்லைகள்‌ 


கூறப்பட்டுள்ளன. 


1. பாக்கெல்லை மடுந்தத்குறி திருப்போகிக்‌ கிரமவித்தன்‌ பூமிக்கு வடக்கு . 


2. தலைமாற்று [மே]ட்டுக்‌ கொல்லையும்‌ விற்றுக்‌ குடுத்தோம்‌ இருக்கினவது 


3. திப்‌ பொரு[ட்‌ *](ச்‌ செலவோலையும்‌ இதுவேய்‌ ஆவதாகவும்‌ இதுவல்லது 


4. டுத்தோம்‌ முற்சொல்லிய வழி அரையன்‌ செய்ய பாதமான [கவறை மா]. . . 


5. குமாரக்கிரமவித்தன்நான [மாடம்‌]பாக்கத்து திருப்பொரிக்‌ கிரமவித்தந்நும்‌ 
அசலை... 


6. த்தனும்‌ மயிந்த . . . 


118 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 579/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ்‌ 28 

வட்டம்‌ : திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 907 

ஊர்‌ : ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை : 82/1932-33 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.க. 12:109 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு : பல்லவர்‌ ஊ.க.எளர்‌ : 9 

அரசன்‌ :  கம்பவர்மன்‌- 

இடம்‌ : அஸ்திரபுர்சுவரர்‌ கோயில்‌ உண்ணாழிகை முன்புள்ள மண்டபத்‌ தென்‌ 
சுவா. 


குறிப்புரை : கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ளது. பல்லவ அரசன்‌ கம்பவர்மனுடைய 
இருபத்தைந்தாம்‌ ஆட்சியாண்டில்‌ (கி.பி. 907) களத்தூர்க்‌ கோட்டத்து 
ஆனியூர்‌ வம்பங்காட்டு மகாதேவர்‌ கோயிலில்‌ ஒரு நொந்தா விளக்கு 
எரிக்கக்‌ -காலியூர்க்‌ கோட்டத்து தன்கூற்று அறிவிலி மங்கலத்து 
ஆளுங்கணத்தாருள்‌ ஒருவனான பெரிய ஸ்ரீதரக்கிரமவித்தன்‌ நாற்பது 
கழுஞ்சு பொன்‌ அளித்தான்‌. இப்பொன்னின்‌ பலிசையைக்‌ (வட்டி) 
கொண்டு ஆனியூர்‌ மகாசபையார்‌ ஒரு நொந்தா விளக்கு எரிக்க ஒப்புக்‌ 
கொண்டதைக்‌ குறிக்கிறது. 

கல்வெட்டு : 

1. ஹஸிஸ்ரீ கோவிசைய கம்பவிக்‌[கிர]...... யாண்டு இருபத்து அஞ்சாவது 
காலியூர்க்‌ கோட்டத்து தன்கூ 

2. ங்கலம்‌ யாளுங்கணத்தா . . . . . ... யப்‌ பெரிய ஸ்ரீமமகூமவித்த(ன்‌) 
களத்தூர்க்‌ கோட்டத்து ஆனியூர்‌ ஸ...... 

3. நால்ப்பதின்‌ கழஞ்சு பொன்னும்‌ இதன்‌ பலிசை . . . [திரு*] வம்பங்காட்டு 
மகாதேவர்க்கு நொந்தா விளக்கு க க்குக்‌ குடுத்தேன்‌ [அரிவிலி] 
மங்க[லத்து] பெரிய ஸ்ரீமசசூ3[வித்தனேன்‌] . . . . . . 

4. னியூர்‌ ஸஸெயோமும்‌ இப்பொன்‌ நால்ப்பதின்‌ க[ழஞ்சு] . . [இ]தன்‌ 
பொலிசைக்கும்மாக நொ௫ாவிளக்கு ஒரு விளக்கு முட்டாமே 
எரிப்போமானோம்‌ ஹடமஸலெயோம்‌ 


5. செய்தான்‌ செய்த பாபத்தில்படுவார்‌ ௧ . ... 


119 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 580/2013 


மாவட்டம்‌ ; காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ : திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 11-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு உ. ஊ.க.எண்‌ : 10 

அரசன்‌ 

இடம்‌ : அஸ்திரபுரீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபம்‌ வடக்குப்‌ பட்டி. 


குறிப்புரை : துண்டுக்கல்வெட்டு திருக்கழுக்குன்றம்‌ உடையான்‌ என்ற குறிப்பு மட்டும்‌ 
காணப்படுகிறது. 


2. க்கழுக்குன்றமுடையான்‌ . . . 


120 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 581/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 
அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


1. ம்‌ பண்ணிநாரை 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு . 47 
திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 11-12-ஆம்‌ நூற்‌. 
ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
ஊ.க.எண்‌ | 


வேதநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை மேற்கு குமுதம்‌. 


சிதைந்த இக்கல்வெட்டின்‌ மூலம்‌ 25 கழஞ்சுப்‌ பொன்‌ இவ்வூர்ச்‌ 
சபையாரிடம்‌ வழங்கியதாக அறிகிறோம்‌. 


பம,யாஹன்‌ இருபத்தைங்‌ கழஞ்சு பொன்‌ . . . பண்ணா 


தொழிகவும்‌ பண்ணினாநொடும்‌ சொன்னா நொடும்‌ த... 


2. ணிக்குடுத்தோம்‌ 2 ஹாஹலையோம்‌ . . . வித்திக்குடுத்து மிலாலேகை 
பண்ணினோம்‌ இவ்வண்ணம்‌ பணிச்சு ஜவஹை செ. . . . 


121 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


காஞ்சிபுரம்‌ 
திருக்கழுக்குன்றம்‌ 
ஆனூர்‌ 

தமிழ்‌ 

தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ 


: 582/2013 


12 


அஸ்திரபுரீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபம்‌-கிழக்குப்‌ பட்டி. 


துண்டுக்‌ கல்வெட்டு மிகவும்‌ பொரிந்துள்ளது. 


122 


திருவிளக்கு நெய்‌ . . . . பூமிக்கு மேற்கு தெருவிற்‌ கெல்லை 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 583/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : த 

வட்டம்‌ : திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1117 
ஊர்‌ : ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை : - 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு : சோழர்‌ ஊ.க.எண்‌ 12 

அரசன்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 

இடம்‌ : அஸ்திரபுரீஸ்வரர்‌ கோயில்‌ அம்மன்‌ சன்னதி தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : திருவம்பங்காடுடைய மகாதேவர்க்கு திநந்தா விளக்கு ஒன்று வைக்க, 
ஜெயங்கொண்ட சோழமண்டலத்து களத்தூர்க்‌ கோட்டத்து ஆதியூர்‌ 
என்கிற சத்யாசிரயகுலகாலச்‌ சதுர்வேதி மங்கலத்து சபையார்‌ நிலம்‌ 
ஒன்றினை விற்றுள்ளச்‌ செய்தி. 

கல்வெட்டு : 

1. புகழ்மாது விளங்க ஐ 

. யமாது விரும்ப நில ம 

. கள்‌ வளர மலர்மகள்‌ புன 

. ர உரிமையிற்‌ சிறந்த மணி 

. முடி சூடி மீனவர்‌ நிலை 

. கெட வில்லவர்‌ குலைதர ஏ 

. னை மன்னவர்ரியலுற்றுழி 

. தரத்‌ திக்கனைத்துஞ்‌ சக்கர 

, நாடாத்தி வீரஷிஹாசநத்து 


மடு வ ~ ஐ ரு (டி 0 


— 
௨ 


. உலகுடையாளோடும்‌ வீற்‌ 


4 
ஷ்ஷ்‌ 


. நிருந்தருளிய கோவி ராஜகே 


ண்‌ 
N 


. சரிவனராந சசூவத்திகள்‌ 


123 


13. ஸ்ர்குலோத்துங்க சோழ தே 
14. வற்கு யாண்டு ௪௰எ ஆவது 
15. ஐயங்கொண்டசோழ மண்‌ 
16. லத்துக்‌ களத்தூர்க்‌ கோ 

17. ட்டத்து ஆதியூராந க 
18. ஈஹ,ய குலகாலச்சதுவேஃ 


19. தி ஊங்மலத்து 


21. திருவம்பங்காட்‌ 

22. டு உடையார்‌ ஆ 

23. ளுடைய 8ஹ[ர]* சேவற்‌ 

24. கொரு திருநுந்தாவிளக்கு முட்‌ 
25. டாமே எரிக்கவுந்‌ திருமெ 

26. ய்ப்பூச்சு சாத்தியரு 

27. ளவுந்‌ திருவடி யாமம்‌ 

இ சலக கட அட்ட 


124 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 584/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ : திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 12-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : தமிழும்‌ கிரந்தமும்‌ 

அரசு : சோழர்‌ ஊ.க.எண்‌ : 14 

அரசன்‌ 

இடம்‌ : அஸ்திர புரீஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபம்‌ மேற்கு பட்டி. 


குறிப்புரை : கோயில்‌ பட்டர்கள்‌ சிலரின்‌ பெயர்கள்‌ உள்ளன. 

கல்வெட்டு : 
1. சம்பு ௮ஒலேநி,(ர)னந்த பட்டனும்‌ குண்டூர்‌ சாரம்‌ பட்டநும்‌ கோமடத்து பட்டந்‌ 
2. . . . தித்தவற்‌ செல்வதாக இந்நில . . . . . 


125 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 585/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 13-ஆம்‌ நூற்றாண்டு 
ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு நட்டு 

கிரந்தம்‌ கலந்த தமிழ்‌ 


ஊ.க.எண்‌ : 15 


வேதநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ உண்ணாழிகை மேற்குச்சுவரில்‌ 
கிடையாக வைத்துக்‌ கட்டப்பட்டுள்ள கல்வெட்டு. 


அரசும்‌ காலமும்‌ கூறப்படவில்லை. இது சித்திரமொழிப்‌ பெரிய நாட்டார்‌ 
செய்த தர்மத்தைக்‌ குறிக்கிறது. சித்திரமேழிப்‌ பெரியநாட்டார்‌ 
இதுக்கோயிலைக்‌ கல்லால்‌ கட்டியவர்களாக இருக்க வேண்டும்‌. இன்று 
வேதநாராயணர்‌ என்றழைக்கப்படும்‌ கோயிலின்‌ பழம்பெயர்‌ நடுவில்‌ 
திருமுற்றம்‌ சித்திரமேழி விண்ணகர்‌ என்பதும்‌ ஆநியூர்‌ சத்ரிய குலகாலச்‌ 
சதுர்வேதிமங்கலம்‌ எனப்‌ பெயர்‌ சூட்டப்பட்டு பிராமண ஆட்சியூராக 
இருந்துள்ளதும்‌ தெரியவருகிறது. சித்திரமேழிப்‌ பெரிய நாட்டாரின்‌ 
சின்னங்களான கலப்பை, மேழி, தமரு, சக்கரம்‌, செண்டு ஆகியவை 
கல்வெட்டின்‌ தலைப்பில்‌ செதுக்கப்பட்டுள்ளன. பிற்காலத்‌ திருப்பணியில்‌ 
இக்கல்வெட்டு இடம்‌ மாறி வெறும்‌ கல்லாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
இன்று இக்கோயிலிலுள்ள முழுமையான கல்வெட்டு இது ஒன்று மட்டுமே. 


1. ஷஹி ஆ 6. த்திருமுற்றம்‌ சித்‌ 
2. நியூரான ஸகஷா 7. திரமெழி விண்‌ 


3. ரய குலகால ௪ 8. ணகர்‌ பெரிய 


4. து வெ சி மங்க 9. நாடவர்‌ ய 


5. லத்து 


நடுவில்‌ 


126 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 586/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ :  திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.-10-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : ஆனூர்‌ இ.க. ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : தமிழும்‌ கிரந்தமும்‌ 

அரசு உ 5 ஊ.க.எண்‌ து |! 

அரசன்‌ :  கோபார்த்திபேந்திராதிவர்மன்‌ 

இடம்‌ : வேதநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ மேற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : இறைவனுக்கு வழிபாட்டின்போது உணவு படைப்பதற்காக (ஸ்ரீபலி) 
நிலதானம்‌ செய்தச்‌ செய்தி. 


கல்வெட்டு : 
1. கோ பார்திவேஷிமாகிப சக்கி 
2. ஸலிபுறம்‌ வைக்கின்‌ . .. . 
3. வ்வக்கு மேர்க்கும்‌ தெந்பா. . . . 


4. முமாக பட்டி நிலமும்‌ மேலைக்‌ க... 


127 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ 
திருக்கழுக்குன்றம்‌ 
ஆனூர்‌ 

தமிழ்‌ 

தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ 


: 587/2013 


வேதநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை தென்புறப்பட்டி. 


முழுமையற்ற இக்கல்வெட்டில்‌ அம்புலப்புறமாக வைத்த நிலமும்‌ 
கார்த்திகை மாதக்‌ கார்த்திகை திருவிழா நான்கு நாட்கள்‌ 
நடைபெற்றுள்ள விவரம்‌ அறிப்படுகிறது. 


1. வச்ச ஆவது இவ்வூர்‌ தென்‌ கழனியில்‌ முதல்ச்‌ செறுவ ஒன்றே ..... 


2. ட்டவும்‌ அம்பல புறமாக வைத்த பூமியாவது இவூர்‌ . .. . [தென்பாதியில்‌| . 
... .கால்நில.... 


3. வதாகவும்‌ கார்த்திகைக்‌ கார்த்திகை 


திங்களுநாள்‌ . . .இவம்பல .. . 


. . . பிடித்து எதிர்‌ நாலு 


4. சுவதாகவும்‌ இவ்வாண்டு வாரியம்‌ செய்தாரேய்‌ அம்பலம்‌ 


128 


10 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 588-589/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி. 11-ஆம்‌ நூற்றாண்டு 
ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு உக 

தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ 18 


வேதநாராயணப்‌ பெருமாள்‌ கருவறை தெற்குக்‌ குமுதம்‌. 


இக்கல்வெட்டு துண்முக்‌ கல்வெட்டு, 'பிடாரி'பட்டி நிலம்‌ பற்றி கூறுகிறது. 
இத்துண்டு கல்வெட்டில்‌ மலையாங்‌ குளத்தூர்‌ மேலகமுடையார்‌ என்ற 
பெயரினை அறிகிறோம்‌. 


1. து இவ்வூர்த்‌ தெந்‌ கழநியில்‌ 
2. க்கு கீழ்பாக்கெல்லைக்‌ குண்டூர்‌ பவி 


3. பக்கெல்லையில்‌ பிடாரி பூமி 


4. ல்லை 


இப்பிடாரி பூமிக்கு கிழக்கும்‌ வட 


11 


1. கீழ்‌ பண்டை இத்ஜேவரிதான கால்‌ நிலத்தில்‌ 


2. மலையாங்குளத்தூர்‌ மேலகமுடையார்‌ இட்ட . 


129 


த.நா... தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
ஆரசு 
அரசன்‌ 
இடம 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ 
திருக்கழுக்குன்றம்‌ 
ஆனூர்‌ 

தமிழ்‌ 

தமிழும்‌ கிரந்தமும்‌ 
சோழர்‌ 

முதலாம்‌ இராஜராஜன்‌ 


தொடர்‌ எண்‌ : 590/2013 


ஆட்சிஆண்டு :14 
வரலாற்று ஆண்டு : கி.பி. 999 
இ.க.ஆ.அறிக்கை 

முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ : 19 


வேதநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை மேற்குச்‌ சுவர்‌. 


இராஜகேசரிவர்மனுடைய ஆட்சியின்‌ போது வேதம்‌ வல்லான்‌ ஒருவனுக்கு 
12 பட்டி .நிலம்‌ வழங்கி, நிலத்தைத்‌ திருத்தி பூமியில்‌ விளைஞ்ச 
போகத்தை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கல்வெட்டு முழுமை 
யில்லாததால்‌ முழுசெய்தி அறிய முடியவில்லை. “சாமவேதம்‌” 


கற்பித்துள்ளான்‌. 


1. கோவிராஜராஜகேசரிபரக்கி யாண்டு பதிநாலாவ . . . 
2. லாறும்‌ ஆக பன்நிரண்டு பட்டி நிலமும்‌ தட்டி திருத்த . . : 
3. யாமே இடுவிப்போமாகவும்‌ இப்பன்னிரண்டு ப . . . 

4. ம்‌ இல-கியிலே விளைஞ்ச லோகம்‌ எப்பேர்பட்டி . . . 

3 


. ந்தோக ஸா2வெ௨2-மம்‌ அனைத்ததொரு வேழம்‌ வல்‌ 


130 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 591/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ : திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.11-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு லை ஊ.க.எண்‌ 20 

அரசன்‌ 

இடம்‌ : வேதநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை மேற்கு கதி. 


குறிப்புரை : சிதைந்த இக்கல்வெட்டு மூலம்‌ அம்பலத்திற்கு நிலக்கொடை அளித்ததாக 
அறிகிறோம்‌. 


கல்வெட்டு : 


டி இயம்பலத்துக்கு . . . . தூந்திர முதல்‌ 
2. ஒன்றரை விடனமெழகதாகவும்‌ 
3. பட்டஇறையும்‌ இன்றியே பயிர்‌ செய்து . . - 


131 


த.நா.௮. தொல்லியல்‌ தூறை தொடர்‌ எண்‌ : 92/2013 


மாவட்டம்‌ ; காஞ்சிபுரம்‌: ஆட்சி ஆண்டு ; - 

வட்டம்‌ : திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு 

ஊர்‌ : ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த்‌ 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு - இ ஊ.க.எண்‌ இர 

அரசன்‌ 

இடம்‌ : வேதநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ உண்ணாழிகை மேற்குக்‌ குமுதம்‌. 


குறிப்புரை : சிதைந்த இக்கல்வெட்டு மூலம்‌ தானம்‌ செய்த விபரம்‌ அறிகிறோம்‌. 
கல்வெட்டு : 
௮. 1. ம்‌ பண்ணிநாரை ஸ்ரீ... 
2. னிக்‌ குடுத்தோம்‌ உஷா 
ஆ. 1. ம்பண்ணினாரோடும்‌ சொன்னாரோடும்‌ 
2. .... வண்ணம்‌ பணிச்சு உவஹெெ செய்‌ 
இ. 1.௦ தென்‌ நாற்பத்தைங்‌ கழஞ்சு பொன்‌ 
 ஸலெயோம்‌ 


மண்ணால்‌ 


உ ரு 


ஒஹ்‌ ட. 


132. 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 93/2013 


மாவட்டம்‌ ; காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.-10-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : ஆனூர்‌ ' இ.க.ஆ. அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு த 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு 5 ௯ ஊ.க.எண்‌ மெ 

அரசன்‌ ர ௪ 

இடம்‌ : வேதநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை தெற்கு ஜகதி. 


குறிப்புரை : கேரியலில்‌ வழிபாடு நடத்தும்‌ மூன்று சந்தியின்‌ போதும்‌, காலையில்‌ 
திருப்பள்ளியெழுச்சி பாடும்‌ போதும்‌, இரவு நேரத்தில்‌ இறைவனுக்கு 
உணவு படைக்கும்‌ (ஸ்ரீபலி) போதும்‌ வாத்தியங்கள்‌, இசைக்கருவிகள்‌ 
இசைப்பவர்களுக்கு நிர்வாகிகள்‌ நிலம்‌ தானமளித்துள்ளனர்‌. 


கல்வெட்டு : 
1. ஞ்சயாள நாமாயண ௯, 2வித்தந்‌ லடமிக்கு கிழக்கு வடபாற்கெ. . . . 
2. ர்க்கு கி, ஸஷியும்‌ பள்ளி யெழுச்சியும்‌ ஸ்ரீ ஸெலி கொட்டுவதற்குப்‌ . . . . 
3. கு காளமிரண்டு மித்தனை கொண்டு அவ்வவ்‌ மே காலத்து . . .. 
4. சிவர்‌ திருநட்டபெருகச்சனும்‌ ஈமமாநனு முட்டாமை கொட்‌[ட]. ... 


5. ஸவ”* பரிஹாரம்‌ பெறுவார்கள்ளாகவும்‌ இசேவர்க்கு ஸ்ரீகாயாம்‌ . . . 


133 


த.நா.அ. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 594/2013 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 
ஊர்‌ 
பொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 10-ஆம்‌ நூற்றாண்டு 
ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

தமிழும்‌ கிரந்தமும்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ : 23 


வேதநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை தென்புற ஐகதி. 


குறிப்புரை : வேதம்‌ வல்லவனாய்‌ மீமாம்சை விம்சதத்யாயம்‌ வக்காணிக்க 


(மீமாம்சத்தினை விளக்கி கூறுதல்‌) வல்லவனாகிய ஒருவன்‌ 
உண்பதற்கும்‌, சாத்திரங்களை விளக்கி கூறும்‌ ஒருவன்‌ உண்பதற்கும்‌ 
நிலங்கள்‌ அளிக்கப்பட்டுள்ளது. 


"கல்வெட்டு : 


1. 


வல்லனாய்‌ £2ரஜஸை வி௦மகம,ாய2 வக்காணிக்க வல்லனாச்‌ சுட்டப்‌ 
பட்ட வே... 


. இத்தனையும்‌ வக்காணித்து உண்பானாக வைத்தோம்‌ 2ஹா 


ஸலையோ[ம்‌] . . . 


. வதும்‌ வல்லனாய்‌ வி,த்தி சாத்திரங்களை ஓர்த்து விச்சு 


வி,த்தியலங்கா[ர] . . . 


. க்காணிப்பானாதல்‌ சீரஜஸை வி௦ஸ.கதநாயமும்‌ இச்சுட்ட[பட்ட ] 


வேஜங்களிலே .. . 


5. ம்‌ இதுக்கு விரோதம்‌ பண்ணிநாரையும்‌ சொன்னாரையும்‌ ஸா,,தாமாந்த$[ர] 


134 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 95/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 1 

வட்டம்‌ : திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. - 1006 

ஊர்‌ : ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு : சோழர்‌ ஊ.க.எண்‌ : 24 

அரசன்‌ ்‌ முதலாம்‌ இராஜராஜன்‌ 

இடம்‌ : வேதநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை வடக்கு குமுதம்‌. 


குறிப்புரை : முதலாம்‌ இராஜராஜனுடைய ஆட்சியின்‌ போது களத்தூர்‌ நாட்டு . . . 
தெய்வமாயுள்ள தேவேந்திரனுக் குத்‌ திருவமுதுக்கு ஏற்பாடுச்‌ 
செய்யப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 
1. ஸ்ரீ. . . முடையார்‌ ஸ்ரீராஜராஜ கேஸி. . . 
2. ஸ்ரீராஜராஐ தேவர்க்கு யாண்டு உ௰க . . 
3. த்தூர்க்‌ கோட்டத்து களத்தூர்‌ நாட்டு 
4. . . .த்து நம்மூர்‌ தெய்வமாயுள்ள தேவேந்திரனுக்கு 
ள்‌ திருவமுதுக்கு 


135 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 596/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ : திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு 

ஊர்‌ : ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : தமிழும்கிரந்தமும்‌ 

அரசு : சோழர்‌ ஊ.க.எண்‌ : 2 

அரசன்‌ 

இடம்‌ : வேதநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை வடசுவர்‌. 


குறிப்புரை : கோயிலில்‌ புராணம்‌ உரை செய்பவனுக்கு (வக்காணிப்பான்‌) நிலம்‌ 
கொடையளித்தச்‌ செய்தி. 


பத க்ளக்‌! 

2. இவிராபொழுது சோறு இ .. . சுட்ட பட்ட ஸாஸக, மு 

3. ஹரயமும்‌ வல்லனா இ சம்ம வட்ட அனைச்சுதை 

4. நால்வர்க்கும்‌ ஒரோ மொழி . ..ஊ... ட்டுக்கொண்டு .. . 


5. கொண்டு வக்காணிப்பானுக்கு வைச்சோம்‌ ஸலையோ 


ஆ சூ. ரூ 


த.நா... தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ 
திருக்கழுக்குன்றம்‌ 
ஆனூர்‌ 

தமிழ்‌ 

தமிழ்‌ 

சோழர்‌ 

முதலாம்‌ இராஜராஜன்‌ 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊ.த.எண்‌ 


597/2013 


கி.பி. 10-ஆம்‌ நூற்றாண்டு 


26 


வேதநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை வடக்கு ஜகதி. 


களத்தூர்‌ கோட்டத்துத்‌ தா 
சுப்பிரமண்ய தேவருக்கு கு 
நீங்கலாக, வேதம்‌ பயிற்றுவித்த பிராமண 


செய்தி. 


னியூர்‌ மஹாசபையினர்‌ தணியல்‌ (திருத்தணி) 
றிப்பிட நிலத்தினை அளித்துவந்த கொடை 
ருக்கு நிலக்‌ கொடை அளித்தச்‌ 


1. து நாள்‌ முப்பத்திரண்டு களத்தூர்‌ கோட்டத்‌ தானியூர்‌ 2(ரஹாஸலை 
[யோ] ...- 


2. ணியல்‌ ஸு. ண) ஜேவர்க்கு பவ வ, வாலத்தால்க்‌ கடவோமாய்‌ 


3. ட்டி நிலத்துக்கும்‌ கோயில்‌ வாசில்லா[று] 


4. தும்‌ லட்டநேயுண்பானாகவும்‌ இப்‌ 


Ko 


போந்த குடிமை எப்பேர்பட்டிது 
பரிசு பணிச்சுக்‌ குடுத்தோம்‌ 2 


5. . . . இவ்வானியூரான அன்றிக்கையுறவூரானுமாய்‌ வராகாணமும்‌ 
கஷாஷூயமும்‌ 


137 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 
கல்வெட்டு : 
1. ஹஸிஸ்ரீ திருமகள்‌ போல பெ 


காஞ்சிபுரம்‌ 
திருக்கழுக்குன்றம்‌ 
ஆனூர்‌ 

தமிழ்‌ 

தமிழ்‌ 

சோழர்‌ 


முதலாம்‌ இராஜராஜன்‌ 


தொடர்‌ எண்‌ 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ 


: 598/2013 


27 


வேதநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை வடக்கு பட்டி. 


துண்டுக்‌ கல்வெட்டு பெய்க்கீர்த்திப்‌ பகுதியின்‌ தொடக்கம்‌ மட்டுமே உள்ளது. 


பூண்டமை மன ... 


138 


ருநில செல்வியும்‌ தனக்கேயுரிமை 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
பொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை : 
கல்வெட்டு : 


1. து... 


2. லோகம்‌ வச்ச பரிசாவது . . . 


காஞ்சிபுரம்‌ 
திருக்கழுக்குன்றம்‌ 
ஆனூர்‌ 

தமிழ்‌ 

தமிழும்‌ கிரந்தமும்‌ 
சோழர்‌ 


தொடர்‌ எண்‌ 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊ.,க.எண்‌ 


: 599/2013 


கி.பி.-11-ஆம்‌ நூற்றாண்டு 


28 


வேதநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை வடக்கு ஜகதி. 


நிலதானம்‌ வழங்கியச்‌ செய்தி. 


. ப்பாடியும்‌ 


3. த பொன்நும்‌ இ லுசி உழு... 


4. ட்டு எப்பே(£)ர்‌ பட்ட குடிமை . . . 


5. ணும்‌ ஒட்டன்‌ வண்ண ... 


139 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 600/2013 


மாவட்டம்‌ ; காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ : திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.-10-ஆம்‌ நூற்றாடு 
ஊர்‌ : ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி ; தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு : சோழர்‌ ்‌ ஊ.க.எண்‌ 20 

அரசன்‌ ்‌ முதலாம்‌ இராஜராஜன்‌ 

இடம்‌ : வேதநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை வடக்கு ஜகதி. 


குறிப்புரை : பெருமாள்‌ கோயிலில்‌ பூசை செய்யும்‌ பட்டருக்கு, காணியாக ஊர்‌ 
மகாசபையினர்‌ நிலம்‌ ஒன்றினை அளித்து, அதற்கான வரிகளை நீக்கி 
அளித்தச்‌ செய்தி. 


கல்வெட்டு : 
1. ஷஹிஸ்ரீ சாலை கலம்‌ அறுக்‌. . . . 
2. யோ? எழுத்து நமூர்‌ ஷட்ட வி,த்திய்க்கு .... 
3. ஆட்டை வட்டம்‌ இட்டு வருகின்ற கழல்‌ ... . 
4. ம்‌ மற்றும்‌ வெட்டி வேதினை உள்ளி ...... 
5. ஹாஸலையோம்‌ இலட்ட வி, த்தியு 


140 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 601-602/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ : திருக்கழுக்குன்றம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 10-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : ஆனூர்‌ இ.க.ஆ.அறிக்கை 

பொழி ; தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : தமிழும்‌ கிரந்தமும்‌ 

அரசு : சோழர்‌ ஊ.க.எண்‌ : 0,31 

அரசன்‌ 

இடம்‌ - வேதநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை வடக்கு ஜகதி. 


குறிப்புரை : முழுமையின்றி சிதைந்த இக்கல்வெட்டு மூலம்‌ கரடிகை, இண்டை, 
திமிலை ஆகிய இசைக்கருவிகள்‌ வாசிப்பவருக்கு இறையிலியாக நிலம்‌ 
வழங்கப்பட்டதாகத்‌ தெரிகிறது. நாழி எண்ணெய்‌ தினமும்‌ கோயிலுக்கு 
விளக்கெரிக்க வழங்கப்பட்டதாகத்‌ தெரிகிறது. 
கல்வெட்டு : 
1. விதந்‌ ஹூமிக்கு தெற்கு இன்நடுவுபட்ட கால . . . 
- கறடிகை ஒன்று இண்டை இரண்டு திமிலை . . . 
- ண்டு இன்னிலம்‌ இறையிலி உண்டுநி . . . 
- ஆளால்‌ நாழி யெண்ணை வேவ... 


- பெறுவாராகவும்‌ அப்பரி[சே] சிலாலே[கை] . . . 
- லொகம வச்ச பரிசாவது 


நும்‌ இஷ-ஷி 


2 
3 
4 
5 
1. மங்கபாடியும்‌ நுள 
2 
3 
4. ட்டு எப்பேர்பட்ட குடிமை 
5 


ணும்‌ லட்டனாவான 


141 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 603/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ : செங்கல்பட்டு வரலாற்று ஆண்டு : கி.பி.16-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : நெடுங்குன்றம்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு : பாண்டியர்‌ ஊ.க.எண்‌ 1 ர 

அரசன்‌ : சடையவர்மன்‌ சுந்தர பாண்டியன்‌ 

இடம்‌ : அகத்தீசுவரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபம்‌ வடக்குச்‌ சுவர்க்‌ குமுதம்‌. 


குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு ஒம்படைக்கிளவி மட்டுமே கிடைத்துள்ளது. 
கோயிலுக்கும்‌ பிறவற்றிற்கும்‌ கொடுக்கப்படும்‌ கொடைகள்‌ காக்கப்பட 
வேண்டியது. அவற்றைக்‌ காப்பாரைப்‌ போற்றியும்‌, வழிபட்டும்‌ 
வாழ்த்துவதும்‌, அவற்றுக்கு அழிவு செய்வோரைத்‌ தூற்றுவதும்‌ மரபு. 
அவ்வாறு அழிவு செய்வார்‌ கடுஞ்‌ சொற்களால்‌ இழித்து கூறப்படுவர்‌. 
காலஞ்செல்லச்‌ செல்ல அழிவு செய்வாரை இழிக்கும்‌ சொற்கள்‌ தரம்‌ 
தாழ்ந்து சொல்வதற்கு இக்கல்வெட்டு ஓர்‌ எடுத்துக்காட்டும்‌. 
கல்வெட்டு : 
1. பசுவையும்‌ மாதுறுவதை பிதாவதை 
2. பண்ணின தோஷத்திலே போக கடைவா 
3. ராகவும்‌ யிதுக்கு யகிதம்‌ பண்ணினவன்‌ 
4. பெண்டாட்டியை கழுதை ஒழ்கு[று]ம்‌ 


1414 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 604/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : விசைய வருஷம்‌ 

வட்டம்‌ : செங்கல்பட்டு வரலாற்று ஆண்டு : கி.பி. 16-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : நெடுங்குன்றம்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ட 

எழுத்து :  கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

அரசு : விசயநகரர்‌ ஊ.க.எண்‌ ட 1 

அரசன்‌ : அச்சுதராயர்‌ 

இடம்‌ : அகத்தீசுவரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபம்‌ வடக்குக்‌ குமுதம்‌. 


குறிப்புரை : விசயநகர அரசன்‌ அச்சுதராயன்‌ காலத்தில்‌ (கி.பி. 1530-42) 
நெடுங்குன்ற நாட்டு நெடுங்குன்றத்து திருவகத்‌ தீசுவரமுடைய 
நாயனார்க்கு அளிக்கப்பட்ட நிலக்கொடை. இந்நிலத்தின்‌ வட 
எல்லையாக சேலையூறும்‌ கிழக்கு எல்லையாக மாடம்பாக்கமும்‌ 
குறிக்கப்படுகின்றன. இக்கல்வெட்டில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள சேலையூர்‌, 
மாடம்பாக்கம்‌ என்னும்‌ ஊர்கள்‌ சென்னை, தாம்பரத்திற்கு அருகில்‌ 


உள்ளது குறிப்பிடத்தக்கது. இக்கல்வெட்டு முழுமை பெறாமல்‌ உள்ளது. 


கல்வெட்டு : 


1. சுவஸ்த்தி ஸ்ரீ மன்மஹா மண்டலீசுரன்‌ [ஹரி] ஈரயவிபாடன்‌ பாசை 

- க்குத்‌ தப்புவரா கண்டன்‌ ஸ்ரீ வீரப்பிறதாப ஸ்ரீ அச்சுதைய தேவ.... 
- விசைய வருஷத்து ஸிஹ நாயற்று பூறுவ பக்ஷத்து தெசமியு 

ன்ற நாட்டில்‌ நெடுங்குன்றத்து நயினார்‌ திருவகத்தீசுரமுடைய நயி 


- சேலையூர்‌ எல்லைக்கு தெற்கு மாடன்பாக்கத்து எல்லைக்கு மேற்கு] 


ஒள ௩ மு ஷு 


- உட்பட்ட நஞ்சை புஞ்சை வேண்டும்‌ பயிர்யிட்டு குடிஏற்ற மெ 


143 


த.நா.அ- தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


1. திருவகத்த்சுரமுல 


காஞ்சிபுரம்‌ 
செங்கல்பட்டு 
நெடுங்குன்றம்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 605/2013 

ஆட்சி ஆண்டு 

வரலாற்று ஆண்டு : கி.பி. 16-ஆம்‌ நூற்றாண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 

முன்‌ பதிப்பு 1: 2 


ஊ.,க.எண்‌ : 3 


அகத்தீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌. 


துண்டுக்‌ கல்வெட்டு. திருவகத்தீசுரமுடைய நாயனாற்கு பூசை, நெயி 


வேத்தியம்‌, திருப்ப 


கூறுகிறது. 


ணிகளுக்கு அளிக்கப்பட்ட கொடையைப்‌ பற்றிக்‌ 


டய நாயனாற்கு பூசை நெயிவதியம்‌ திருப்பணிக்கு 


2. றுவமாக பண்ணின படியாலே சந்திராதித்தவரைக்கும்‌ நடத்த கடை 


3. தன்மத்துக்கு யாதொருவன்‌ யகிதம்‌ பண்ணினவன்‌ கெங்கை ௧ 


144 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 606/2013 

மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ செங்கல்பட்டு வரலாற்று ஆண்டு கி.பி. 16-ஆம்‌ நூற்றாண்டு 

ஊர்‌ நெடுங்குன்றம்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து தமிழ்‌ 

அரசு ஊ.க.எண்‌ 8 

அரசன்‌ 

இடம்‌ அகத்தீசுவரர்‌ கோயில்‌ கருவறை மேற்குச்‌ சுவர்‌ ஜகதி. 

குறிப்புரை : துண்டுக்‌ கல்வெட்டு. அகத்தீசுவரர்‌ கோயில்‌ செலவு, விளக்குக்கு 
எண்ணை ஆகியவற்றிற்கு பணமும்‌ கொடுத்ததைக்‌ குறிப்பதாகத்‌ 
தோன்றுகிறது. 

கல்வெட்டு : 

1. . . னவர்க்கு வருஷத்துக்கு மூன்று பணமும்‌ எண்ணை ... ... யஞ்‌ 


2. ழி எண்ணையும்‌ தைய்‌[வா]னை பெற்‌[ற] மாதம்‌ ஒன்றுக்கு திரு 


145 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 607/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ : செங்கல்பட்டு வரலாற்று ஆண்டு : கி.பி. 19-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : நெடுங்குன்றம்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு தத ஊ.க.எண்‌ 1: 5 

அரசன்‌ 

இடம்‌ : அகத்தீசுவரர்‌ கோயில்‌ மகாமண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்க்‌ குழுதம்‌. 


குறிப்புரை : பிற்காலக்‌ கல்வெட்டு இதில்‌ குறிப்பிடும்‌ பிறமாதி வருடம்‌ கி.பி. 1879 
அல்லது 1939 ஆம்‌ ஆண்டாக இருக்கலாம்‌, நெடுங்குன்றத்து 
அகத்தீசுவரர்‌ கோயிலில்‌ வீரமலை என்பவர்‌ தென்னம்பிள்ளை 
வைத்ததைக்‌ குறிக்கிறது. 


கல்வெட்டு : 


1. பிறமாதி வருஷம்‌ கார்த்திகை மாதம்‌ அகத்தியப்பர்‌ சன்னதியிலே 
வீர[மலை] 


2. தென்ன [ம்‌ *]பிள்ளை வைப்பிச்சேன்‌ மிந்த தன்மத்தை யாஷாருவன்‌ வில 


146 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 608/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 
அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌- ஆட்சி ஆண்டு 1 ர 
உத்திரமேரூர்‌ வரலாற்று ஆண்டு : தி.பி. 1204 
காவாந்தண்டலம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 203/1901 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ து 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 


சோழீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை தெற்குச்‌ சுவர்‌. 


சோழ மண்டலத்து திருப்புத்தூர்‌ இருக்குநாதர்‌ கோயிலைச்‌ சார்ந்த 
கைக்கோளன்‌ ஈசானதேவன்‌ மற்றும்‌ இவனது தம்பி பெரியபிள்ளை 
ஆகிய இவ்விருவரும்‌ காவாந்தண்டலமாகிய ஸ்ரீகரணச்‌ சதுர்வேதி 
மங்கலத்தில்‌ கணக்கன்‌ காய்வான்‌தண்டலமுடையான்‌ திருவலஞ்சுழி 
உடையான்‌ என்பவனிடம்‌ இருந்து 380 குழி நிலத்தினை வாங்கி இவ்வூர்‌ 
இறைவனுக்காக ஆளுங்கணத்து சபையார்‌ வசம்‌ அளித்துள்ளான்‌. 
ஜெயங்கொண்ட சோழமண்டலத்து ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்து தமனூர்‌ 
நாட்டு காவாந்தண்டலமாகிய ஸ்ரீகரணச்‌ சதுர்வேதிமங்கலத்து 
ஆளுங்கணம்‌ சபை உறுப்பினர்கள்‌ கந்தாடை ஸ்ரீவாசுதேவபட்டன்‌, 
கோவிந்தபட்டன்‌, ஸ்ரீகிருஷ்ணபட்டன்‌, போனம்புறத்து வாமனபட்டன்‌ 
ஆகியோர்‌ வசம்‌ இந்நிலம்‌ கோயிலுக்காக வழங்கப்பட்டுள்ளச்‌ செய்தி. 


1. ஹஸஷிஸ்ரீ திரிபுவனச்‌ சக்காரவத்திகள்‌ மதுரையும்‌ பாண்டிய(ம்‌)ன்‌ 


முடித்‌ 


தலையும்‌ கொண்டருளின சிரிகு£லாத்துங்கசோழதேவர்க்கு 


இயாண்டு உ௰சு வது ஜயங்கொண்ட சோழமண்டலத்து ஊற்றுக்காட்டுக்‌ 


கோட்‌ 


டத்துத்‌ தமநூர்‌ நாட்டு காவாந்தண்டலமாகிய ஸ்ரீகரணச்‌ சதுவெ-தி 


மங்கலத்து 


2. யாளு 


ம்கணத்து கந்தாடை ஸ்ரீவாஸ-கேவபட்டனும்‌ இக்குடி கோவிந்த 


பட்டனும்‌ இக்குடி ரீ கரஷபட்டனும்‌ பொனம்புறத்து வாமனபட்டனும்‌ 
உள்ளிட்ட ஹபையோம்‌ பூமி நிலவிலை ஆவணக்‌ கைய்யெழுத்து இவ்வூர்‌ 
கணக்கக்‌ காணி உடைய கரணத்தான்‌ காய்வான்‌தண்டல 


3. முடையாநான திருவலஞ்சூழி உடையானுக்கும்‌ சோழமண்டலத்து 
திருப்புத்தூர்‌ இருக்குநாதர்‌ கோயில்‌ கைக்கோளந்‌ ஈசானதேவனும்‌ இவந்‌ 


147 


தம்பி பெரியபிள்ளையும்‌ இந்நாயநாற்க்கு இஸ்ஸபையார்‌ பக்கல்‌ இவர்கள்‌ 
கொண்‌ 

. டுவிட்ட நிலம்‌ இவ்வூரில்‌ மேல்கழனி இராசேன்திரசோழவதிக்கு கிழக்கு 
வானவன்மாதேவி வாய்க்காலுக்கு தெற்க்கு முதற்‌ கண்ணாற்று இரண்டாம்‌ 
சதிரத்து தென்மேலை மூலையில்‌ பண்டாரமுத . . . . று என்‌ பெருடைய 
பழம்படி 

. குழி இருநூற்று எழுபதும்‌ இரண்டாம்‌ கண்ணாற்று இரண்டாம்‌ சதிரத்து 
வடமேலைமூலை . . . . யென்று பெருடைய பழம்படி குழி நூற்றுஒருபதும்‌ 
ஆக பழம்படி குழி முன்னூற்று எண்பதும்‌ இ ...... 


148 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 609/2013 
மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 5 

வட்டம்‌ உத்திரமேரூர்‌ வரலாற்று ஆண்டு கி.பி. 1123 
ஊர்‌ காவாந்தண்டலம்‌ இ.க.ஆ.அறிக்கை 204/1901 
பொழி தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

அரசு சோமர்‌ ஊ.க.எண்‌ 2 

அரசன்‌ விக்கிரமசோழன்‌ 

இடம்‌ சோழீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : சோழமண்டலத்துக்‌ கிளியூர்‌ நாட்டு குறிச்சி என்னும்‌ ஊரினன்‌ ஆன 


பூமிசுந்தரன்‌ கண்ணாளதேவன்‌ என்பவனின்‌ மனைவி பூங்கமலச்‌ செல்வி 
என்பவள்‌ ஐயங்கொண்ட சோழமண்டலத்து ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்துத்‌ 
தமனூர்‌ நாட்டு பிரம்மதேயம்‌ காவந்தண்டலம்‌ கோயில்‌ இறைவனுக்கு 
அர்ச்சனை, அழுதுபடிக்காக, இவ்வூர்‌ மகாசபையார்‌ வசம்‌ நிலம்‌ ஒன்றினை 
வாங்கித்‌ தானமளித்துள்ளாள்‌. இந்நிலத்தின்‌ வரியை நீக்கி, அரசிற்கு 
செலுத்த வேண்டிய வரிக்கு மூலதனமாக 20 காசுகள்‌ பெற்றுக்‌ கொண்டனர்‌. 


கல்வெட்டு : 


1. ஷஹிஸ்ரீ விக்கிரமசோழதேவர்க்கு யாண்டு ௫ ஆவது ஐயங்கொண்ட சோழ 
மண்டலத்து ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்து தமநூர்‌ நாட்டு எ, ஹூேயம்‌ காவந்‌ 
தண்டலத்து ..... துறை ஆள்‌உடையாற்கு சோழமண்டலத்துக்‌ கிளியூர்‌ 
நாட்டுக்‌ குறுச்சி உடையான்‌ பூமிசுஷரந்‌ கண்ணாளதேவந்‌ அகமுடையாள்‌ 
பூங்கமலச்செல்வியேன்‌ இத்தேவற்க்கு அவநாலொமத்துக்கும்‌ அமுது 
படிக்கும்‌ உடலாக இவ்வூர்‌ 

- ஹாஹலையார்‌ பக்கல்‌ விலை இட்டுக்‌ கொண்டு விட்ட நிலங்கள்‌ ஆவன 
இவ்வூர்‌ ஸ்ரீரம-மாகைவதிக்கு கிழக்கு வானவன்மாதேவிவாய்க்காலுக்கு 
வடக்கு நாலாங்கண்ணாற்று முதற்‌ சதுரத்து ஸல்ெப்பொது கருப்பேரி 
இவ்வூர்‌ பதினறுசாண்கோலால்‌ ஓ வ . . இங்கே கருப்பேரி ஓ. ஈ௨௰க 
ஞூ-ம்‌ இக்கண்ணாற்று இரண்டாஞ்‌ சதிரத்து கருப்பேரி ஓ உருமிசுக-மாக 
வகு ஓ ர௬௰௩........ 

- கிழக்கு வாநவன்மாதேவி வாய்க்காலுக்கு வடக்கு மூன்றாங்‌ கண்ணாற்று 
முதற்‌ சதுரத்து இறைத்தல்‌ ௩௱௯௰ம்‌ ஆக ஓ ௧ கா௨௰௫ சிந்னமும்‌ 
இப்பூமிக்கு ச . . . . மும்‌ எப்பே(ர்‌)ற்பட்ட இறை இழிச்சுகைக்கும்‌ விட்ட காசு 
௨௰ இக்காசு ௨௰-ம்‌ கைக்கொண்டு இத்தேவர்க்கு ேவதானமாக 
விற்றுக்குடுத்தோம்‌ இவ்வூர்‌ மஹாஸடெயோம்‌ . .... . தாக இஷ தந்மம்‌ 
ஸ்ரீசாஹெறா£ மகக்ஷெ 1 


149 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 610/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 6 
உத்திரமேரூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1124 
காவாந்தண்டலம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 204A/1901 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ தட்‌ 
விக்கிரமசோழன்‌ 


சோழீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறைத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


பூங்கமலச்செல்வி, இவளது அக்காள்‌ பிள்ளை நங்கை, இவளது 
(தங்கை?) திருவரங்க சானி ஆகிய இம்மூவரிடமிருந்து, இக்கோயில்‌ 
சிவப்பிராமணர்கள்‌ சந்தி விளக்கு மூன்று வைப்பதற்கு 'மூன்று அரையே 
இரண்டு மா” காசுகள்‌ பெற்றுக்‌ கொண்டு விளக்கெரிக்கச்‌ சம்மதித்‌ 
துள்ளனர்‌: இக்கல்வெட்டில்‌ மேற்படி பூங்கமலச்செல்வி என்ற குறிப்பு 
காணப்படுகிறது. இக்கல்வெட்டின்‌ மேல்பகுதியில்‌ இக்கல்வெட்டிற்கு முன்‌ 
உள்ள கல்வெட்டும்‌ (ஊ.க.எண்‌. 2) அதனையடுத்து இக்கல்வெட்டும்‌ 
வெட்டப்பட்டுள்ளது. மேலும்‌ முதல்‌ கல்வெட்டு இம்மன்னனின்‌ 5-ஆம்‌ 
ஆட்சியாண்டு என்றும்‌ இக்கல்வெட்டு 5 மற்றும்‌ 6-ஆம்‌ ஆட்சியாண்டு 
என்றும்‌ குறித்துள்ளதின்‌ வாயிலாக பூங்கமலச்செல்வி வழங்கிய முதல்‌ 
தானம்‌ கொடுக்கப்பட்ட சில நாட்களிலே இக்கொடை வழங்கப்‌ 
பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. முந்தைய கல்வெட்டில்‌ 'அகமுடையாள்‌' என்றும்‌ 
இக்கல்வெட்டில்‌ 'சானி' என்ற குறிப்புகள்‌ காணப்படுவதால்‌ இவர்கள்‌ 
பிராமணப்‌ பெண்கள்‌ என்பதை அறிந்து கொள்ளமுடிகிறது. 


1. விக்கிரமசோழமேவர்க்கு யாண்டு 


2. ௬ ஆவதும்‌ ௬ றாவதும்‌ ஸ்ஹதழெயஃ காய்வாந்தண்டலத்து திருவரை 
சவறை ஆளுடையார்க்கு மேற்படி பூங்கமலச்செல்வி பக்கலும்‌ இவள்‌ 
தமக்கை பிள்ளை நங்கை பக்கலும்‌ இவ ...... திருவரங்கசாநி பக்கலும்‌ 
இக்கோயில்‌ சிவப்பிராமணரோம்‌ இம்மூவர்‌ பக்கலும்‌ சஷிவிளக்கு மூந்றுக்கு 
கைக்கொண்ட காசு ௩ அரையே இரண்டுமா காசு மறக்கொண்டு ..... 
எரிக்கக்கடவோம்‌ இக்கோயில்‌ . ...... 


150 


3. த்தந்மம்‌ இப்படி ஸம்மதித்து ஏமிலாலேகை பண்ணிக்குடுத்தோம்‌ . . . . 
ஹலையோம்‌ இவர்‌ பணியால்‌ . . . . . காய்வான்‌ தண்டலம்முடையார்‌ 
திருவலஞ்சுழி உடையானேந்‌ இவை என்‌ எழுத்து இப்படி . ... . ஷபட்டஸ; 
இப்படிக்கு . . . . . நென்ம...... 


151 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 
இடம்‌ 
குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ 
உத்திரமேரூர்‌ 
தமிழ்‌ 

ரெந்தங்கலந்த தமிழ்‌ 


ர வலர்‌ 


விக்கிரமசோழன்‌ 


தொடர்‌ எண்‌ : 


ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ 


611/2013 


6 
கி.பி. 1124 
205/1901 


சோழீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை மேற்குச்‌ சுவர்‌. 


கோயில்‌ நிர்வாகி மநவாசகங்கடந்தார்‌ என்பவர்‌ இவ்வூர்‌ மகாசபையார்‌ 
வசம்‌ மூன்று காசுகள்‌ கொடுத்து 502 குழி, அரை காணி நிலம்‌ வாங்கி 
இக்கோயிலுக்குத்‌ தானமளித்துள்ளார்‌. மேலும்‌ இந்நிலத்திற்கான 
இறைக்காக (வரி) மூன்று காசுகளை மூலதனமாக அளித்துள்ளார்‌. 
இவ்விரண்டிற்காகவும்‌ சதுர்வேதிமங்கலத்து மகாசபையாரிடம்‌ ஆறு 


காசுகள்‌ வழங்கியுள்ளார்‌. 


1. ஷஹிஸ்ரீ விக்கிரமசோழடேவற்கு யாண்டு ஆறாவது ஸ 


காய்வான்‌ தண்டலமாகிய வ.க வெ * மங்கலத்து 
பள்ளிஞாஈமுடையாற்கு அற்வநைக்கும்‌ அழுதுபடிக்கும்‌ நிமந்தமி 

2. லாமையில்‌ திருப்பணி செய்கிற ஆண்டார்‌ மநவாசகங்கடந்தார்‌ எங்க 
ளிடையில்‌ விலையிட்டுக்‌ கொண்ட ஷூமியாவது வடகழநியில்‌ வட்டமும்‌ 
இதன்‌ ௪ முதுகண்ணாறும்‌ ௪௱அ-ம்‌ தெந்கழநி முள்ளிப்பட்டி கிழக்கடய 
ஓ ௯௪இ;£ ௭௨ ஆக ஒரு 

3. ௨இரு*-க்கு மிட்ட காசு ௩-ம்‌ எப்பேற்பட்ட இறையு மிழித்துகைக்கு இட்ட 
காசு ௩ம்‌ ஆக காசு ஆறு அறக்கொண்டு விற்றுக்குடுத்தோம்‌ மஹா 


ஸலெயோம்‌ இத்தந்மம்‌ ஸ்ரீமாஹெயழம றம ॥ 


152 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 612/2013 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 4 
காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1074 
காவாந்தண்டலம்‌ இ.க.ஆ.அறிக்கை 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

தமிழும்‌ கிரந்தமும்‌ 

சோழர்‌ ஊ.க.எனர்‌ : 5 

முதலாம்‌ குலோத்துங்கன்‌ 


இலட்சுமி நாராயணசாமி கோயில்‌ கருவறைத்‌ தெற்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்து தமனூர்‌ நாட்டு பிரம்மதேயம்‌ 


காய்வான்தண்டலமாகிய சதுர்வேதி மங்கலத்து நடுவில்‌ ஸ்ரீகோயில்‌ 
வீற்றிருந்தாழ்வார்‌ முற்றத்தில்‌ அதிகாரிகள்‌ உட்பட மகாசபையார்‌ கூடினர்‌. 
இவ்வூர்‌ மகாசபையார்‌ செலுத்த வேண்டிய வரி ஒன்று(?) செலுத்தாமல்‌ 
இருந்துள்ளததை குறிப்பிட்டுள்ளனர்‌. சித்திரை, திருவோணம்‌ நாள்‌ 
ஆகிய நாட்களில்‌ சிறப்பு விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிக்கலாம்‌. 


கல்வெட்டு : 


1. ஹஸஹிஸ்ரீ[॥*] திருமன்நி விளங்க இ(ருகுவடனைய தன்‌ தோளும்‌ 


வாளுன்துணையெநக்கேழலர்‌ வஞ்சனை கடவ வயிராகரத்துக்‌ குஞ்சரக்‌ 
குழாம்‌ பல வாரி ஐஞ்சலிச்‌ சக்கரகோட்டத்தாராவரைசனைத்‌ திக்கு நிகழத்‌ 
திறை கொண்டருளி அருக்கநுதையத்‌ தரைசையிலிருக்கும்‌ கமலமனைய 
நிலமகடன்னை முன்நர்க்‌ குளித்த வன்நாள்‌ திருமாலாகிக்‌ 
கேழலாகியெடுத்தன யாதுஞ்சலியா வகையிநிதெடுத்து தன்‌ குலை 


ட ட நிழலில்‌ இன்புற விருத்தித்திகிரியும்‌ புவியுன்‌ திசைதொறு நடாத்திப்‌ 


புகழு ஒருமமும்‌ புவிதொறு நிறுத்தி வீரமுன்தியாகமு மாநமுங்‌ கருணையும்‌ 
உரிமைச்சுற்றமுமாகப்பிரியாத்தல்‌ நிகழ ஜயமும்‌ தாநும்‌ வீற்றிருந்து 
குலமணி மகுட முறைமையிற்சூட்டி தன்‌ கழல்‌ தராதிவர்‌ சூடச்செங்கோல்‌ 
நாவலம்‌ புவிதோறு நடாத்திய கோவிமாஜகேசரிவரந மான உடையார்‌ 
ஸ்ரீ மாஜெ௲சோழடேவற்க்கு யாண்டு ௪ ஆவது ஜயங்‌ 


. கொண்ட சோழமண்டலத்து ஊற்றுக்காட்டுக்கோட்டத்து தமநூர்நாட்டு 


ஸஹ கெயங்காய்வான்‌தண்டலமாகிய வகஈவெ*கிமங்கலத்து 


2ஹாஸலெயோம்‌ இவ்வாட்டை ஏ*மிகநாயற்று வவ வக்ஷகக 


153 


ஷஷிய * ந்திருவோணமும்‌ பெற்ற வியாழக்கிழமை நான்று நம்மூர்‌ நடுவில்‌ 
ஸ்ரீகோயில்‌ வீற்றிருந்தாழ்வார்‌ திருமுற்றத்தே அதிகாரிகள்‌ 
சோழமூவேந்தவேளா(ர்‌)ரும்‌ நடஷிருக்கக்‌ கூட்டக்குறைவறக்கூடியிரு 

4. ந்து பணிப்ப பணியாற்பணி(ய)த்த எழுத்து இக்‌. ...... பு உள்ளாரும்‌ 
நாங்களும்‌ செலுத்த மாட்டாது கிடன்தமையில்‌ 2ஸாஸலெயோம்‌ 
கடவோமாந சித்திரை திருவோணத்‌ திருவிழா ............... 


* விருச்சிக நாயற்று என்று படிக்கவும்‌ 


154 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 613/2013 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 8 
உத்திரமேரூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 896 
காவாந்தண்டலம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 207/1901 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

பல்லவர்‌ ஊ.க.எண்‌ 3 
கம்பவர்மன்‌ 


இலட்சுமிநாராயணசாமி கோயில்‌ கருவறைத்‌ தெற்கு முப்பட்டைக்‌ 
குமுதம்‌. 


குறிப்புரை : வேங்கை நாட்டு குளனூர்‌ ஊரைச்‌ சார்ந்த மானசர்வ்வன்‌ என்பவன்‌ 


காவான்தண்டலம்‌ விஷ்ணுக்‌ கோயிலை எடுப்பித்துள்ளான்‌. இக்கோயில்‌ 
இறைவன்‌ அர்ச்சனை செலவுகளுக்காகவும்‌, திருநந்தவனத்திற்காகவும்‌ 
இவ்வூர்‌ ஒட்டங்காட்டில்‌ நிலத்தினை கொடையாக அளித்துள்ளான்‌. 
இந்நிலத்தின்‌ மீதான வரிகள்‌ அரசிற்கு செலுத்துவதற்கு மூலதனமாக 
பொன்னும்‌ அளித்துள்ளான்‌. இப்பொன்னினைப்‌ பெற்றுக்கொண்டு 
இந்நிலத்தின்‌ மீதான வரிகளை நீக்கியுள்ளனர்‌. 


கல்வெட்டு : 


பீ 


x 


கம்பவஉர்க்கு யாண்டு பதினாலாவது அக ஃவெதிமங்கலத்து ஸமெலெயோம்‌ 
எழுத்து வேங்கைநாட்டுக்‌ குளனூர்‌ மாகஸவ-ன்‌ எம்மூர்‌ எடுப்பித்த 
ஸ்ரீவிஷ ஏரஹத்திருந்த பெருமானடிகளுக்கு ௬வ“௩ாலொமமாக எம்மூர்‌ 
ஒட்டங்காட்டு இவன்‌ விற்றுக்‌ கொண்டுடைய இரண்டு பட்டி நிலமும்‌ நந்துவா 


. நமும்‌* மானஹஷன்‌ பக்கல்‌ இவமிக்கு இறைகாவலாகப்‌ பொன்‌ கொண்டு 


எப்பேர்ப்பட்ட இறையுஞ்‌ சோறுமாட்டுங்‌ காட்டப்பெறாதோமாக 
ஒட்டிக்குடுத்தோம்‌ ஸலெயோம்‌ இது அ[ன்‌]றென்று திறம்பினோங்‌ 
கெங்கைஇடைக்‌ குமரிஇடைச்‌ செய்தார்‌ செய்த பாவத்துப்‌ பட்டுத்‌ 
திருநாரணம்‌ பிழைத்த தண்டம்‌ படுவதாக வொட்டினொ மிதற்றி 


. றம்பில்‌ உண்டிகையும்‌ பட்டிகையுங்‌ காட்டாதேய்‌ ம2ஃரஸநத்து நிசதி 


நாற்பத்தெட்டுக்‌ காணம்‌ இது அனறென்றாரே பட ஒட்டிக்குடுத்தோம்‌ முன்பு 
நின்றும்‌ புள்ளி குத்துவிக்கப்‌ பெறாதோமானோம்‌ வகுவெஃகி2ங்க௨த்து 
ஸலெயோம்‌ இது ஈக்ஷித்தா ரடி எந்‌ தலை மேலன 


நந்தாவநமும்‌ என்று கொள்க 


155 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 614/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 18 
உத்திரமேரூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 900 
காவாந்தண்டலம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 208/1901 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

தமிழ்‌, கிரந்தம்‌ 

பல்லவர்‌ ஊ.க.எண்‌ - 
கம்பவர்மன்‌ 


இலட்சுமிநாராயணசாமி கோயில்‌ கருவறைத்‌ தெற்கு முப்பட்டைக்‌ குமுதம்‌. 


வேங்கை நாட்டு குளனூர்‌ என்னும்‌ ஊரைச்‌ சேர்ந்த மானசர்வ்வன்‌ என்பவன்‌ 
இவ்வூர்‌ விஷ்ணு கோயிலை எடுப்பித்துள்ளான்‌ என்பதை இவ்வூர்‌ ஊ.க. 
எண்‌.6இல்‌ கண்டோம்‌. அவனது பெயராலேயே “மானசர்வ்வ விஷ்ணுகிருகம்‌' 
என்று இக்கோயில்‌ அழைக்கப்பட்டுள்ளதை இக்கல்வெட்டால்‌ அறிகிறோம்‌. 
இவ்வூர்‌ சபையார்‌ இக்கோயிலிருந்து இவ்வூர்‌ பொன்‌ நிறுத்தப்படும்‌ கல்லால்‌ 
நிறுத்தப்பட்ட 30 கழஞ்சுப்‌ பொன்னினைப்‌ பெற்றுக்‌ கொண்டனர்‌. 
இக்கழஞ்சுப்‌ பொன்‌ ஒன்றிற்கு மாத வட்டியாக 4 மஞ்சாடி வீதம்‌ வழங்க 
வேண்டும்‌. இந்த முப்பது கழஞ்சுப்‌ பொன்னில்‌ 20 கழஞ்சுப்‌ பொன்‌ வழியாக 
ஆண்டொன்றுக்கு வந்த வட்டி 4 கழஞ்சு மூலம்‌ சித்திரை திருவோணத்‌ 
திருவிழா ஏழு நாளும்‌ நூறு விளக்குகள்‌ வைக்கவும்‌, கீற்றுத்‌ தட்டி 
கொட்டகை அமைத்து இறைவனுக்கு நீராடல்‌ செய்து இறைவனுக்கு உணவு 
படைக்கவும்‌ வேண்டும்‌. கோயிலில்‌ பெற்ற 30 பொன்னின்‌ மீதமுள்ள 10 
கழஞ்சுப்‌ பொன்னிலிருந்து ஆண்டு வட்டியாக வரும்‌ இரண்டு கழஞ்சினைக்‌ 
கொண்டு, கோயில்‌ உண்ணாழிகை (கருவறையில்‌ இரண்டு விளக்கெரிக்க 
தினமும்‌ உரி அளவு எண்ணெய்யை இவ்வூர்‌ எண்ணெய்‌ வியாபாரிகள்‌ 
வைப்பதற்கும்‌, இவ்வூர்‌ சபையார்‌ சம்மதித்துள்ளனர்‌. 


1. ஷஷஹிஸ்ரீ கம்பவ-2ர்கு யாண்டு பதினெட்டாவது ஊற்றுக்காட்டுக்‌ 


கோட்‌ 


டத்துத்‌ தமனூர்நாட்டு வக-வேகிமங்கலத்து ஸலஸெயோம்‌ எழுத்து 


எம்மூர்‌ மானஸவு “விஷ மரஹத்து இருந்த பெருமானடிகள்‌ பக்கல்‌ 
யாங்கள்‌ கொண்டு கடவபொன்‌ ஊர்க்கற்‌ செம்மை முப்பதின்‌ கழஞ்சு 
இப்பொன்‌ கழஞ்சின்வாய்‌ நாலு மஞ்சாடிப்‌ பலிசையாக இருபதின்‌ ௧ 

2. ழஞ்சால்‌ நாற்கழஞ்சுக்கும்‌ ஆட்டாண்டு தோறும்‌ சித்திரைத்‌ திருவோணம்‌ 
பெருவிழாவாக ஏழுநாளும்‌ நிசதி நூறு விளக்கும்‌ பதினாறாள்‌ தட்டழி 
கொட்டிகளையுங்‌ கொண்டு செய்வித்து ஹபனமாட்டுவித்து திருவமிர்து 


156 


ஏழுநாளுங்‌ குடுத்து செய்விப்போமாகவும்‌ நின்ற பத்துப்‌ பொன்னால்‌ 
இருகழஞ்சுக்கும்‌ நிசதி உரி எண்ணை உண்ணாழிகைப்புறம்‌ அட்டுவோ 
மானோம்‌ எம்மூர்ச்‌ சங்‌ 

. காப்பாடி கொண்டு பொலிப்புடைத்தாகச்‌ சேவிப்போமானோம்‌ ஹெல யோம்‌ 
இப்பரிசு ஸலெயாயுந்‌ தனியாயுஞ்‌ செல்லாமை காத்தாரை ம, தாக 
ம2ணனத்து நிசதம்‌ இருபத்துநாலு காணந்‌ தண்டப்‌ படுவோமாகவுங்‌ மஷிமெ 
இடைக்‌ குமரி இடைச்‌ செய்தார்‌ செய்த பாவம்‌ படவுந்‌ திருநாரணம்‌ பிழைத்த 
தண்டப்படுவோமானோம்‌ வக-வே*கி மங்கலத்து ஸமெெயோம்‌ இக- 
ஈக்ஷித்தா ரடி எந்‌ தலை மேலன ॥- 


1/7 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 615/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு த 

வட்டம்‌ : உத்திரமேரூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.1012-1040 

ஊர்‌ :  காவாந்தண்டலம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 209/1901 

மொழி : சமஸ்கிருதம்‌, தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : கிரந்தம்‌, தமிழ்‌ 

அரசு : சோழர்‌ ஊ.க.எண்‌ = 8 

அரசன்‌ : முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 

இடம்‌ : இலட்சுமிநாராயணசாமி கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌.மேற்குப்புற 
முப்படைக்குமுதம்‌ 


குறிப்புரை : இவ்வூர்‌ விஷ்ணுக்‌ கோயிலை மானசர்வ்வன்‌ என்பவன்‌ எடுத்துள்ளச்‌ 
செய்தி. ஆத்ரைய கோத்திரத்தைச்‌ சார்ந்த நாராயனமுனி என்பவருக்கு 
நிலம்‌ அளித்தச்‌ செய்தி. 


கல்வெட்டு : 


1. ஹஷிஸ்ரீ நதோ நாறாயணாய ஊஹீஸு-றி ஷஹோ௱ரகவ_ஸகி 
௨வ_வமாகறெ மாக. வஸநமாவாஸகிஈகெகநெவ நிதிஃகெ ॥௨ 
ஸஹிதா ற$யா யக, ஷா௱கீ றூ2கெகறா$ கமொவறெ அகுவெஃதி 


2மலெ கல ௯2ணாட ॥உ ௬௯௯ர"»றொ௨ 


2. ஈவிரிலொவகஹ$ு ஷெயீஹஷஜமக க _யஸ; மா? ஷிறகா ஜிகவஜ, 
ஸலெஓஸாறடி வறகககடவியியி மெொொலயாயக ஹஜநிலிக௯௮ ௯: 
௯கலாநாடி ஸ௯ஓராநரசகு வகிறிந வ விவஹாந உயராவஒ.க ௦ம்‌ 
பரமஸஃமீ ியவாஸெநாகிி மஸ; ஊாநஸவடு: ॥௨ 


3. சூகெ_யமொக,சிஓகாய ஓஸசமஃணாய நாறராணாய£-ஈநயெ 
விஉஷெ காஜா | ஹவ்‌ லொகஹ மா றாநககெகநஞடி 
ஹூவண; வி யது.க2வநாத டி ॥௨ 


158 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 616/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 1 க 
உத்திரமேரூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1016 
காவாந்தண்டலம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 210/1901 
சமஸ்கிருதம்‌, தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

கிரந்தம்‌, தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எளர்‌ : 8 

முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 


இலட்சுமிநாராயணசாமி கோயில்‌ கருவறை வடக்கு, மேற்குப்புற ஜகதி. 


குறிப்புரை : ஜெயங்கொண்ட சோழமண்டலத்து ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்து தமனூர்‌ 


நாட்டு காய்வாந்தண்டலம்‌ ஆன சதுர்வேதிமங்கலத்தில்‌, இந்நாடு வகை 
செய்கிற அதிகாரி வைகூருடையான்‌ வல்லாள கண்டன்‌ பிச்சன்‌ 
என்பவன்‌ மன்னன்‌ முதலாம்‌ இராஜேந்திரனின்‌ பெயரில்‌ “ராஜேந்திர 
சோழ ஈஸ்வரமுடைய மகாதேவர்‌' கோயிலை எழுப்பியுள்ளான்‌. 
இக்கோயில்‌ தற்போது சோழீஸ்வரர்‌ கோயில்‌ என்றழைக்கப்படுகிறது. 
சோழீஸ்வரர்‌ கோயில்‌ முதலாம்‌ இராஜேந்திரன்‌ காலத்தில்‌ கட்டப்பட்டது 
என்றாலும்‌, அக்கோயிலில்‌ இம்மன்னனது கல்வெட்டு ஏதுமில்லை. 
அக்கோயிலில்‌ காணப்படும்‌ கல்வெட்டுகளில்‌ காலத்தால்‌ முற்பட்டது 
விக்கிரமசோழனின்‌ 5-ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டாகும்‌. இக்கோயில்‌ 
இறைவன்‌ வழிபாட்டுச்‌ செலவினங்களுக்கு இறையிலியாக நிலம்‌, 
சபையாரால்‌ அளிக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு : 


1 
2. 
3. 


மற 
வ 


ஷிஸ்ரீ[(*] 

லஷ யாவ “எாறெொள விலறகி விகஸ.த தமல ஹ்ஹ 
யாவஜெராகீ ஷி ௮2)2ணிவிறவிகாநட வு [1*] யாவத_௰நாகிலாவா 
அஜமாணஹஹிகா ந ஸுூகநெராகருயொகெள தாவ2,ாஜெர, 
வொஸெமுமகரக நிஓயொ மஜி: வாக யஷாம[1*] 


- சரஸாபமாலவகனீ ௦ ஸுஈஹஸறித?லாடி வறிகாமாகூலெள 


வெராகீயொத “வீ விஹ -றித2௯ம ககொஒஸககாண்நாாஏ 
துூடாலா . . கவெணரடா ஹி2௨வஹ௨ ஸீ உ யொ ஸலாறாகிகந ஸஹ 
ஸா2,ாஜெதெவொஸெமுறலவகற 9 விரகறொ வொ விலக) 
[1] உத-மஷூஹ3௯-ட 


1௧௮ 


10. 


1% 


6 
ஜம தஜாலாவஓ கவியாழி _ஸரறொஜய ம: மாஜெக, 


நஜ சாராத. அதத எனனை வாயாஉஸலெஷலாவநாநி விறஷந 
V+ [1] ஸ்ரீ... ரஜெஈ.. வொஸெமற2வநறிகலெ விவிநாா விமாய 


அஸ்‌ பில்கள்‌ ஸ்ட து வ்ந்து ரக்‌ ஹணிலானெ பமஓலொ: 


கெலாஸகத* 


அய்‌ ஸகஓஒவிவவயுஈக”. ஹாஹ வாவஸி_காற௦ ௯௧2௦ 


பஜா£வாவெொடயிமகவிலக மொஸமாஜஹட ஊீ.: [1] கோப்பரகேசரி 
உ௫ ற. ஸ்ரீ மாஜெக_சோழஷெவர்க்கு யாண்டு ௪ எள்‌ உ௱சு௰எ 
ஜயங்கொண்டசோழமண்டலத்து ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்துத்‌ தமநூர்‌ 
நாட்டுக்‌ காய்வாந்தண்டலமாந வஅகஃவெஃகிமங்கலத்து 


. ஸலெயோம்‌ இற்றைநாளால்ப்‌ பகல்‌ எம்மூர்‌ ஸை வூஹாநத்தே கூட்டக்‌ 


குறைவறக்கூடி இருந்து இவ்வாண்டு இந்நாடு வகை செய்கிற்ற 
வைகூருடையான்‌ வல்லாளகண்டர்‌ பிச்சந்‌ ஸ்ரீ ராஜே. சோழநென்னுந்‌ 
திருநாமத்தால்‌ எடுப்பித்த ராஜே. சோழமமுமமுடைய ஊஹாதெவர்க்கு 
ஸலெயோம்‌ இறையிலி தேவதாநமாக வைத்த நிலங்க 


. ளில்‌ நிலநிவந்தமாக உடையாரைத்‌ திருவாராதநை செய்யும்‌ 


மமிஸாஹணம்‌ ஒருவநுக்கு நெல்லு குறுணி ஆக ள்‌ ௩௱சும -நுக்கு 
உ ௩௰ கலம்‌ பரிசாரகஞ்‌ செய்யும்‌ மாணி ஒருவநுக்கு ௨௬ நாழி ஆகள்‌ 
௩௱சு௰-நுக்கு ௨ ௨௰௨ கலம்‌ தூணி குறுணியும்‌ ஆக உரும௨ கலம்‌ 
தூணி ௨-நாழி இந்நெல்லுக்கு இத்தெவர்‌ ஜேவதாநமாக தெற்கில்க்‌ 
கருப்பேரி குழி ச௱-ல்‌ தெற்கடையக்‌ குழி ௩௱௨௰௩-ம்‌ வே 


. ளார்‌ கழுவல்‌ குழி ஈசு௰எ-ம்‌ அரைசந்தை மேட்டுப்பட்டி குழி ௩௱ரும-ம்‌ 


ஆக குழி ௮ஈ௱ச௰-ம்‌ ௬வி£காலொமவதாகவும்‌ உடையார்க்குச்‌ சிறுகாலை 
அமுதுசெய்ய போநகத்துக்கு அரிசி ௪ நாழி-ம்‌ உச்சம்பொழுதைக்குப்‌ 
போநகத்துக்கு அரிசி ௪ நாழி-ம்‌ இரவைக்கு போநகத்து அரிசி ௪ நாழி-ம்‌ 
ஆக அரிசி குறுணி ௪ நாழி-க்கு ௨.௩ குறுணி ச நாழி-ம்‌ சிறுகாலைக்‌ 
கறியமுது ப 


ருப்பமுது உழக்காழாக்கும்‌ புழுக்குக்கறியமுது ஒந்றும்‌ பொரிக்கறிஅமுது 
ஒற்றும்‌ உச்சியம்பொழுதைக்குக்‌ காய்க்கறியமுது ஒற்றும்‌ புழுக்குகறியமுது 
௧-ம்‌ பொரிக்கறி அழுது -ம்‌ இரவைக்குப்‌ புழுக்குக்கறியமுது ௧-ம்‌ 
பொரிக்கறிஅமுது ௨-ம்‌ ஆகக்கறிஅமுது எட்டிநுக்கு நெல்லு ௬-குறுணி-ம்‌ 
நெய்‌அமுது உடையார்க்கு அமுதிற்‌ படைக்கவும்‌ 
பொரிக்கறிஅழுதுக்கும்போது இருசெவிடரையாக மூந்று போதைக்கும்‌ 
நெய்யமுது ஆழாக்கேய்‌ இருசெவிடரைக்கும்‌ ...... தயிர்அமுது உரியாக 
மூந்றுபொழுதைக்கும்‌ தயிர்‌ அமுது நாழிஉரிக்கு ௨ குறுணி-ம்‌ அடைக்காய்‌ 
அமுது போது நாலு பாக்கும்‌ வெற்றிலை எட்டுமாக மூந்று போதைக்கும்‌ 
அடைக்காயமுது 


160 


12. 


14. 


> 


16. 


17. 


* 


பந்நிரண்டும்‌ வெற்றிலை அமுது இருபத்துநாலுக்குமாக ௨௩ குறுணி-ம்‌ 
ஆக ள்‌ ஒந்றிநுக்கு ௨ தூணி குறுணி ௭ நாழி ஆக ள்‌ ௩௱சு௰-நுக்கு 
உ. எ௰க கலம்‌ ௩ குறுணி இஉ -க்குத்‌ தேவதாநம்‌ பெரியாந்‌ முள்ளிப்பட்டி 
குழி ௩௱உ௰எ இ-ம்‌ ஆம்பலவந்‌ஏரி கீழ்ச்செறுவு குழி எ௱-ம்‌ கருப்பேரியில்‌ 
வடக்கில்‌(க்‌) குழி ௪௱ தெற்கிற்‌ கருப்பேரி குழி ச௱-ல்‌ வடக்கடைய குழி 


எயஎ 


. கருப்பேரியிந்‌ மேலது குழி உ௱அம௰௯இ இரண்டரைச்செறுவு கீழிது குழி 


ருஈ௪௰க-ம்‌ செவல(ைசு குழி ஈஎ௰எ மருத்துவந்தோட்டத்துப்‌ 
பள்ளப்பட்டி குழி ௩௱ருமக-ல்‌ வடக்கடையக்‌ குழி ஊ௯௰௩-ம்‌ ஆக குழி 
௨௲௮௱ ௨௰-ம்‌ திருவமுதுக்கும்‌ நெய்யமுதுக்கும்‌ தயிரமுதுக்கும்‌ 
கறியமுதுக்கும்‌ அடைக்காயமுதுக்கும்‌ மொமமாவதாகவும்‌ உடையார்க்குத்‌ 
திருப்பரிசட்டத்துக்கு 

பொந்‌ காலிநுக்கு நெ உ. ௩ கலம்‌ தூணி-ம்‌ திருவாராதநைக்கு ஆட்டைக்கு 
சஷ௩ம்‌ பந்நிரு. பலத்துக்கு பொந்‌ மூந்று மஞ்சாடிக்கு நெ உ ௨ கலம்‌ 
திருப்புகைக்குக்‌ குங்குலியங்‌ கொள்ள பொந்‌ இரண்டு மஞ்சாடியு 
முன்மாவுக்கு நெ ௨ கலம்‌ தூணி ௨ குறுணி-ம்‌ ஆக உச கலம்‌ ௨ 
தூணி ௨ குறுணி இ நெ ௩_-க்குத்‌ தண்டலத்தில்‌ புளியிந்‌ மேலது குழி 
நால்‌ வடக்கடைய குழி ஈரும திருப்பரிசட்டத்துக்கும்‌ திருமெய்ப்‌ 
பூச்சுக்கும்‌ தி 

ருப்புகைக்கும்‌ போகமாவதாகவும்‌ உடையார்‌ . . க்கு உத்தரமயநமும்‌ 
உக்ஷமயநமும்‌ ஐப்பநிவிஷுவும்‌ சித்திரைவிஷுவும்‌ ஹஉம்‌ ஆக நாலிநுக்கு 
ஹவமம்‌ ஒந்றுக்கு கலசம்‌ ௨௰ர௫ ஆகக்‌ கலசம்‌ நூ நக்கு நெ உ ௧ -கலம்‌ 
௪-குறுணி-ம்‌ ஷஹவ௩த வங்‌ கொள்ள ஹஉகம்‌ ஒந்றிநுக்கு பொந்‌ 
ஐஞ்சுமாவாக ஹூம்‌ நாலிநுக்கு பொந்‌ அரைக்காலுக்கு 

நெ ஐ. க-கலம்‌ ௨ -தூணியும்‌ மேற்படிக்குப்‌ புடவை நாலுக்கு . . . . நாலு 
மஞ்சாடிக்கு உ ௨ -கலம்‌ ௨-தூணி-ம்‌ ஷஉகம்‌ ஒந்றிநுக்குக்‌ கலசத்தடிக்கீழ்‌ 
அட்ட நெ உ-குறுணி ௪-நாழி ஆக ஷவமம்‌ நாலிநுக்கு கலசத்தடிக்கீழ்‌ 
அட்ட நெ உ -தூணி ௨-டறுணி-ம்‌ ஷவரம்‌ ஆடி அரிளிந அற்று 
உடையார்க்குப்‌ பெருலிருவமுது செய்ய ஷவரம்‌ ௪-க்கு அரிசி குறுணி 
ஆக ஹவரம்‌ ௪-நுக்கு அரிசி ௨தூணிக்கு உ க-கலம்‌ ௨-தூணி-ம்‌ 
மேற்படிக்குக்‌ கறியமிது கொள்ள நாலு பெருஷிருவமிதுக்குமாக உ தூணி- 
ம்‌ மேற்ப்படிக்கு அமுதிற்‌ படைக்கவும்‌ பொரிக்கறி அமுதுக்கும்‌ நெய்யமுது 
உழக * 


கல்வெட்டு இத்துடன்‌ நிறுத்தப்பட்டுள்ளது. 


161 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 617/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ; 15 

வட்டம்‌ : உத்திரமேரூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.1027 
ஊர்‌ :  காவந்தண்டலம்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : தமிழ்‌, கிரந்தம்‌ 

அரசு : கிரந்தம்‌ ஊ.க.எண்‌ : 10 

அரசன்‌ : முதலாம்‌ இராஜேந்திரன்‌ 

இடம்‌ : இலட்சுமிநாராயணசாமி கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : 'சதுர்வேதி மங்கலத்து மகாசபை' என்ற குறிப்பு மட்டும்‌ உள்ளது. 
கல்வெட்டின்‌ தொடக்கம்‌ மட்டுமே உள்ளது. மற்ற விவரங்கள்‌ ஏதுமில்லை. 


கல்வெட்டு : 
1. ஷஷிஹு£ [॥*] கோப்பறகேசரிஸறிபன்மற்க்கு யாண்டு மரு ஆவது 


ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டத்து தமனூர்நாட்டு ....... ண்டலமாகிய சக-வெஃகி 
மங்கலத்து ர ஹஊாஸஸஷெெயோம்‌ * 


162 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 618/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

வட்டம்‌ : உத்திரமேரூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.11,12-ஆம்நூ.ஆ. 
ஊர்‌ :  காவாந்தண்டலம்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு ர ஊ.க.எண்‌ த்‌ 

அரசன்‌ 

இடம்‌ : இலட்சுமிநாராயணசாமி கோயில்‌ கருவறை மேற்கு முப்பட்டைக்‌ குமுதம்‌. 


குறிப்புரை : 'அளவுகோல்‌' பற்றிய குறிப்பு 
கல்வெட்டு : 

1. அளவுகோல்‌ 

2. மேலணை) 


3. முதல்‌ கோல்‌ 


163 


க.நா. 
மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌ 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ 
ஊர்‌ தொடூர்‌ 
மொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு 
அரசன்‌ 
இடம்‌ 
குறிப்புரை : 
கல்வெட்டு : 
1. ஸ்ரீ அகிலாண்‌ 
2. ட கோடி பிர 
3. ம்மாண்டனா 
4. யகியாகிய 
5. தொடுவூர்‌ கி 
6. ராமதேவிக 
7. ந்த பொன்னி 
8. யம்மன்‌ தி 
9. ருச்‌ சன்ன 
10. தி கட்டட 
11. ம்‌ வர்த்த 
12. மான கலி 
13. யுகாதி ஞ்‌ 
14. ௪௯௯௩ வி 
15. க்கிரமசக 


. தொல்லியால்‌ துறை 


தொடர்‌ எண்‌ 


ஆட்சி ஆண்டு 


வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 


முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ 


: 619/2013 


கலி 4993, சகம்‌ 1814 
கி.பி 1891 


கந்தப்பொன்னியம்மன்‌ ஆலயம்‌ அர்த்த மண்டபம்‌ தளம்‌ 


தொடூவூர்‌ கிராமத்து அக்னி வம்சத்து சத்தியர்கள்‌ வடமலை நாயகர்‌, 


வீராபெருமாள்‌ நாயகர்‌, வேங்கட நாயகர்‌, சவாதிப்ப நாயகர்‌ ஆகியோரின்‌ 
சந்தியினர்‌, இவ்வூரின்‌ கிராம தேவதையான பொன்னியம்மனுக்கு 
கோயில்‌ கட்டியுள்ளனர்‌. 


16. 
14 
18. 
19. 
20. 
21. 
22. 
a. 
24. 
22 
26. 
27. 
28. 
28. 
30. 


ஷ்‌ ௧௯௪௯ 
சாலிவாகன 

ஷ்‌ ௧௮௧௪ 
இங்கலிஷ்‌ ஷ 

௧௮௯௧ பிரப 
வாதி ௨௫ க்கு செ 
ல்லா நின்ற 
காரு தை மீ” 
தொடுவூர்‌ கிரா 
மத்தாராகிய 
அக்கினி வம்ஸ 
க்ஷத்திரியர்களு 
டைய பரம்ப 
ரை வடமலை நா 


யகர்‌ வீராபெரு 


31. 
பகி 


33. 


34. 
ஷி 
36. 


மாள்‌ நாயகர்‌ வே 
ங்கட நாயகர்‌ ச 
வாதிப்ப நாயகர்‌ 
அவர்களுடைய ச 
ந்ததி கையங்கர்‌ 
ய தர்மம்‌ 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


தொடர்‌ எண்‌ 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊ.,க.எண்‌ 


: 620/2013 


கி.பி.20-ஆம்‌ நூற்றாண்டு 


சிவன்‌ கோயில்‌ வடக்கு பக்கம்‌ வயல்வெளியில்‌ உள்ள பலகை கல்‌. 


இவ்வூரின்‌ பெயரான தொடூர்‌ என்ற குறிப்பு மட்டும்‌ காணப்படுகிறது. 


மாவட்டம்‌ காஞ்சிபுரம்‌. 
வட்டம்‌ காஞ்சிபுரம்‌ 
பொழி தமிழ்‌ 
எழுத்து தமிழ்‌ 
அரசு 
அரசன்‌ 
இடம்‌ 
குறிப்புரை : 
கல்வெட்டு : 
1. இத்‌ தொடுஊர்‌ 
2. பற்றுக்‌ சுதாப ... 
3. கயகி காலாண்ட 


4. ரை வருஷ மடபுற ஆகம . . 
5. டோம யந்கினான ப . .கி 


165 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 621/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 
வட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.1929 
ஊர்‌ :  தொடூர்‌ இ.க.ஆ.அறிக்கை : - 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு ந சு 
எழுத்து : தமிழ்‌ 
'அரசு த 1 ஊ.க.எண்‌ க்‌ இ 
அரசன்‌ 
இடம்‌ : சிவன்‌ கோயில்‌ முகப்பு 
குறிப்புரை : திருமலைனார்‌ என்பவர்‌ இக்கோயிலைக்‌ கட்டியவராக இருத்தல்‌ 
வேண்டும்‌. 
கல்வெட்டு : 
1. கோ திருமலைனார்‌ 
2. 9.2.29 
3. தர்மம்‌ 


166 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 622/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 10 
வட்டம்‌ : ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 968 
ஊர்‌ :  பிச்சிவாக்கம்‌ இ.க.ஆ. அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு ம. ௯ ஊ.க.எண்‌ . 1 

அரசன்‌ :  பார்த்திவேந்திரவர்மன்‌ 

இடம்‌ : பட்டமுடீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை தரை பகுதி 


குறிப்புரை : காமககோட்டப்புறத்துப்‌ பிச்சிப்பாக்கத்துக்‌ கண்ணம்பாக்கிழான்‌ 
பூதிசர்மன்‌, இவன்‌ தம்பி நிருப்திய சர்மன்‌ ஆகிய இருவரும்‌ இவ்வூர்‌ 
இறைவனுக்கு கொடையளித்துள்ளனர்‌. கொடைவிவரம்‌ அறிய 
இயலவில்லை. கல்வெட்டு முழுமையாக இல்லை. இவ்வூர்‌ அன்று 
'பிச்சிப்பாக்கம்‌' என்றழைக்கப்பட்டுள்ளது. 

கல்வெட்டு : 

- ஷுஷிஸ்ரீ 

. கோப்பாத்தி வே 

. ந்திர பன்மர்கு 

. யாண்டு பத்தா 

. வது காமக்கோ 

. ட்டப்‌ புறத்துப்‌ 

. பிச்சிபாக்கத்து 

க்‌ கண்ணம்‌ பா 

க்‌ கிழான்‌ [வாசி] 

. முறஉனும்‌ இவ 

A ன்றம்பிரரஹ [ம] 


ம ஐயரு. ஐ WN 


வ்‌ வ்‌ ஷ்‌ 
[2 ௮ ல 


. மாறனும்‌ யாங்‌ 


கத்‌ 
ww 


. களிவ்‌ வூருடை 


க்‌ 
படி 


. யோம்‌ தாமற்‌ 


167 


15. க்‌ கோட்டத்து ௮ 
16. சம்புழலை விள 
17. த்தூர்‌ கிழவன்‌ 
18. பட்டன்‌ மதியா. 
ப தகி 


168 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 623/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 13 
வட்டம்‌ : ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 971 
ஊர்‌ :  பிச்சிவாக்கம்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு - 5 ஊ.க.எண்‌ த 

அரசன்‌ :  பார்த்திவேந்திரவர்மன்‌ 

இடம்‌ : பட்டமுடீஸ்வரர்‌ கோயில்‌ திருச்சுற்று மேற்கு தரை பகுதி 


குறிப்புரை : மன்னனின்‌ பெயரும்‌ ஆட்சியாண்டு பற்றிய குறிப்பு மட்டுமே 
காணப்படுகிறது. கல்வெட்டின்‌ தொடக்கப்‌ பகுதி மட்டுமே உள்ளது. 


கல்வெட்டு : 
1. ஷஹி 
2. கோப்பார்தி 
a. வேஷ_ாதிப 
4. தி[கு] யாண்டு ப 


5. [தி]ன்‌ மூன்றாவது 
6. . .ம்‌ மண்ட 


169 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 6824/2018 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
பொழி 
எழுத்து 
அரசு 
அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


.றை. 


ர. ஆ 


. [ம]க்‌ 


. ண்டு 


~ 0B 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ; - 
ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 10-ஆம்‌ நூற்றாண்டு 
பிச்சிவாக்கம்‌ இ.க.ஆ.அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 
ஊ.க.எண்‌ 1 இ 


பட்டமுடீஸ்வரர்‌ திருக்கோயில்‌ திருச்சுற்று தெற்கு தரைபகுதி 

ஊர்‌ பொதுவாய்‌ சபை கூடும்‌ இடம்‌ அல்லது மண்டபம்‌ 'அம்பலம்‌' 
எனப்படும்‌. இதனை பராமரிக்கவிடப்பட்ட நிலம்‌ 'அம்பலப்பட்டி' ஆகும்‌. 
இக்கல்வெட்டில்‌ அம்பலப்பட்டியாக நிலம்‌ விட்டச்‌ செய்தி கிடைக்கிறது. 


. ம்பாக்க 
கள்‌ பக்கல்‌ விலைகொ 
அம்பலப்பட்டி 


_ யாக வைச்ச ஏத்தந்‌ த 
டி மூன்றினால்‌ வந்த நி 
. [லம்‌ இரண்‌]டே முக்காலே 


நிலத்‌ ... 


170 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ 
ஸ்ரீபெரும்புதூர்‌ 
பிச்சிவாக்கம்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 625/2013 
ஆட்சி ஆண்டு 

வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 

முன்‌ பதிப்பு 


ஊ.க.எ௭ர்‌ ல! 


பட்டமுடீஸ்வரர்‌ திருக்கோயில்‌ பரமானந்தவள்ளி தாயார்‌ சன்னதி திருச்சுற்று 


வடக்கு சுவர்‌ 


சோழக்கோன்‌ படுக்கன்‌, ஆடுங்கூத்தன்‌ படுக்கன்‌ போன்றோர்‌ 'இரண்டு 
இருமா அரை” விளக்கு எரிக்க 60 ஆடுகள்‌ பெற்றுக்கொண்டு நெய்யளக்கச்‌ 


சம்மதித்துள்ளனர்‌. 


1. ங்க சோழக்‌ கோன்‌ படுக்கன்‌ கடவ விளக்கு இ 


2. யும்‌ இவன்‌ மகன்‌ ஆடுங்கூத்தன்‌ படுக்கன்‌ 


3. இட ஆக விளக்கு உய ' க்கும்‌ நாங்கள்‌ கைக்கெ] 


4. சுய்‌௮ இப்பசு அறுபத்தெட்டுங்‌ கைக்கொண்டு 
5. லிலே அளக்கக்‌ கடவோம்‌ இவ்வனைவோம்‌ இ . . 


171 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 626/2013 
மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 10 

வட்டம்‌ : ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு கி.பி. 968 
ஊர்‌ :  பிச்சிவாக்கம்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து : தமிழ்‌ 

அரசு உ ஊ.க.எண்‌ 5 

அரசன்‌ : பார்த்திவேந்திரவர்மன்‌ 

இடம்‌ : பட்டமுடீஸ்வரர்‌ கோயில்‌ திருச்சுற்று மேற்கு தரை பகுதி 


குறிப்புரை : காமகோட்டப்புறத்து பிச்சிபாக்கத்தில்‌, தாமர்‌ கோட்டத்து அசம்புழிலை 
விளத்தூர்‌ கிழவன்‌ பட்டன்‌ மதியர்மிறை என்பவன்‌ அம்பலம்‌ ஒன்றினை 
எடுத்துள்ளான்‌. ஊர்‌ சபை கூடும்‌ இடமான அம்பலத்தினை பராமரிக்க 
வேண்டி பிச்சிப்பாக்கத்து ஊராரிடம்‌ இருந்து இரண்டே முக்காலே நாலு 
மாகாணி நிலம்‌ ஒன்றினை விலை கொடுத்து வாங்கி கொடையாக 


அளித்துள்ளான்‌. 
கல்வெட்டு : 
. ஹஹிஸ்ரீ கோ 
. பாத்தி வேந்திர ப 


_ன்மர்க்கு யாண்டு பத்த[£] 


. த்து பிச்சிபாக்கது 


1 
2 
3 
4. வது காமகோட்டப்‌ புற 
5 
6. ரோம்‌ தாமர்க்‌ கோட்டத்‌ 
சி 


7. து அசம்புழிலை வி 


. எத்தூர்‌ கிழவன்‌ பட்ட [ன்‌] 


8 

9. மதியர்மிறை எம்மூ 
10. ர்‌ எடுப்பித்த அம்பலத்‌ 
11. து கிழவன்‌ விளத்தூர்‌ 
12. ம்‌ நிச. . 

13. ல வாரி .. . மேலு 


172 


14. நிலம்‌ இரண்‌ [டே *] 
15. முக்காலே [நாலு] 

16. மாகாணி நிலமு 

17. பெறு விலைக்கா(ண] 
18. மேற்‌ கொண்டு 

19. . . ணடு [கிணறும்‌ 
20. அம்பலபட்டிக்‌ 

21. கு விளத்தூர்‌ [கிழவ] 
22. ன பட்டன்‌ மதியா [மிறை] 
23. க்கு விற்று விலை 
24. ப்ராவணை [செய்து] 
25. குடுத்தோம்‌ [கண்‌] 
26. ணம்‌ பாக்கிழ[ான்‌| 
27 வ-ஜிமநறு 

ததன்‌ பதத 

29.... விரு.. 


173 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


காஞ்சிபுரம்‌ 
ஸ்ரீபெரும்புதூர்‌ 
பிச்சிவாக்கம்‌ 
தமிழ்‌ 

தமிழ்‌ 


தொடர்‌ எண்‌ : 627/2013 
ஆட்சி ஆண்டு 

வரலாற்று ஆண்டு : - 

இ.௧.ஆ. அறிக்கை 

முன்‌ பதிப்பு 


ஊ.க.எனர்‌ 6 ட 


பட்டமுடீஸ்ஹரர்‌ திருக்கோயில்‌ திருச்சுற்று வெளிச்சுவர்‌ கிழக்கு 


முழுக்கல்வெட்டாக இல்லாமல்‌, கல்வெட்டின்‌ ஒரு பகுதி மட்டும்‌ உள்ளது. 
'இரண்டு. இரு மாவரை” விளக்கு எரிக்க ஆடுகள்‌ தானமாக 
வழங்கப்பட்டுள்ளது. "உண்‌ ' இக்குறியீடு இரண்டு மாவரை அளவாகும்‌. 


1. பும்‌ கோமாளிக்‌ கோந்‌ பொன்னம்பி கடவ .. . 


2. கடவ விளக்கு ௨௨௨) ம்‌ நாராயணக்‌ கோ . . 


3. ண்ட சாவா மூவாப்‌ பேராடாக கைக்‌ . . . 
4. ந்திராதித்தவரை நித்தம்‌ உரியே இருசெவி . . 
5. து ஸ்ரீமாஹேஹஈறக-ஷ 3 


174 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 628/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : சுகம்‌ 1836 
ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 1914 
பிச்சிவாக்கம்‌ இ.க.ஆ.அறிக்கை 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு 
தமிழ்‌ 

ஊ.க.எண்‌ 7 


பட்டமுடீஸ்வரர்‌ திருக்கோயில்‌ திருச்சுற்று வெளிச்சுவர்‌ தெற்கு 


காஞ்சி மாநகரத்திற்க வடக்கே தொண்ட மண்டலம்‌ பிச்சிவாக்கம்‌ 
கிராமத்தில்‌ ஸ்ரீபட்டமுடிஈஸ்வரர்‌ கோயிலை கி.பி. 1914-ஆம்‌ ஆண்டு, 
இவ்வூர்‌ வேளாளர்‌ குலத்தைச்‌ சார்ந்த வேங்கடாஜல முதலியார்‌ 
கொள்ளுப்‌ பேரனும்‌, வெங்கட்ராம முதலியார்‌ பேரனும்‌ வெங்கடாஜல 
முதலியார்‌ மகனுமாகிய திருவேங்கட முதலியார்‌ என்பவர்‌ கட்டியுள்ளார்‌. 
இவர்களது முன்னோர்களால்‌ செங்கல்லால்‌ கட்டப்பட்ட இக்கோயில்‌ 
சிதிலமடைந்து இருந்ததால்‌ புதிதாக இவரால்‌ கட்டப்பட்டுள்ளது. மேலும்‌ 
செங்கல்பட்டு மாவட்ட (அன்றைய மாவட்டம்‌) ஆட்சியர்‌ ரைஸ்‌ துறை, 
காஞ்சிபுரம்‌ தாலுக்கா தாசில்தார்‌ நரசிம்ம அய்யர்‌ ஆகியோரின்‌ 
முயற்சியாலும்‌ இக்கோயில்‌, கருவறை, மகாமண்டபம்‌, நீராழி பத்தி 
ஆகியவை கட்டியுள்ளார்‌. மேலும்‌ இக்கோயிலை கட்டிய ஆச்சாரி ஸ்தபதி 
(கல்‌ தச்சர்‌) தேவகோட்டை ஊரைச்‌ சார்ந்த வயிரவன்‌ என்பவராவார்‌. 


கல்வெட்டு : 


. சிவபெருமான்‌ துணை ௨ 

. கலியுகாப்தம்‌ 5015 சாலிவாக 

. எ ஸகாப்தம்‌ 1836 ப்ரபவாதி சதாப்தம்‌ 48 ௨ 
ஆநந்த ஷூ வையாசி மீ” 28 ௨ குருவாரம்‌ ரே 
. வதி நக்ஷத்திரம்‌ கூடிய சுபதினத்தில்‌ கா 

. ஞ்சி மாநகரத்திற்கு வடபாலாய்‌ தொண்ட 

. மண்டலம்‌ பிச்சிவாக்கம்‌ கிராமத்தில்‌ 

- அகிலாண்ட கோடிப்றம்மாண்ட நா 


௨ யகராய்‌ யெழுந்தருளியிருக்கும்‌ ஸ்ரீ 


17/5 


. பட்டமுடியீஸ்வரர்‌ பரமானந்‌ _- 

. தவல்லி சமேதராய்‌ யிருக்கும்‌ எங்‌ 

. கள்‌ முன்னோர்களால்‌ செங்கல்லினால்‌ 

. கட்டப்பட்டு செடிகள்‌ முளைத்து கீலகமா 

ட ய்‌ சிதைந்து யிருந்த ஆலயத்தை -ஷ - 

. கிராமம்‌ சிவமதம்‌ வேளாள குலம்‌ போ 

. தாயன சூத்திரம்‌ செம்பவழார்‌ கோத்திர 

௨ம்‌ வெங்கடாஜல முதலியார்‌ கெளபே 

௨ ரனும்‌ வெங்கட்ராம முதலியாருக்கு பெள 

. த்திரனும்‌ வெங்கடாஜலமுதலியாருக்கு 

. புத்திரனுமான திருவேங்கடமுதலியார்‌ 

. பொருள்‌ சிலவு செய்து மகாராஜராஜஸ்ரீ செங்க 
. ற்பட்டு ஜில்லா கலெக்டர்‌ ரைஸ்‌ துரை அவ 
ர்கள்‌ - காஞ்சிபுரம்‌ தாலுக்கா தாசீல்தார்‌ - நர 
. சிம்ம அய்யர்‌ அவர்கள்‌ இவர்களுடைய 

. நன்‌ முயர்ச்சியினால்‌ - ஷூ - ஆலயத்தையும்‌ 

. மஹா மண்டபம்‌ நீராழிப்பத்தியையும்‌ 

. தேவ கோட்டை வயிரவண்‌ ஆச்சாரி ஸ்‌ 

. தபதியைக்‌ கொண்டு நூதனமாய்‌ ஆன 

. ந்த ஷு வையாசி மீ - 28 உ ஆரம்பித்து நள ஓ 
. திருவேங்கிடமுதலியார்‌ 


176 


13 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 629/20185 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ .. 


ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ட்‌ 

ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.1073 
சோமங்கலம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 182/1901 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.க. 4/1/392 
கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ 2: 3 


உடையார்‌ ஸ்ரீராஜேந்திரசோழ தேவர்‌ 
(முதலாம்‌ குலோத்துங்கன்‌) 


சுந்தரராஜ பெருமாள்‌ கோயில்‌ கருவறை வடக்கு, மேற்கு, தெற்கு குமுதம்‌. 


குறிப்புரை : ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து செங்காட்டுக்‌ கோட்டத்து மாகனூர்‌ 


நாட்டு சோமங்கலமான ராஜசிகாமணிச்‌ சதுர்வேதிமங்கலத்தில்‌ உள்ள 
திருச்சித்திரக்‌ கூடத்தாழ்வார்‌ இறைவனுக்கு திருஆராதனை, ஸ்ரீவிமானம்‌ 
திருவாபரணம்‌, அரிசி அமுது, ஆனி மூலம்‌ திருவிழா, உத்தரமயனம்‌, 
தெட்சணமயனம்‌, விசுக்கள்‌, கிரகணங்கள்‌, திருவோணம்‌ முதலான 
திருவிழா மற்றும்‌ வழிபாடுகளுக்காக நிலங்கள்‌ அளித்தச்‌ செய்தி. 


கல்வெட்டு : 
1. ஹஹிஸ்ரீ திருமன்னு விளங்கும்‌ இருகுவடனைய தன்‌ தோளும்‌ வாளும்‌ 


துணையெனக்கேழலவர்‌ வஞ்சனை கடவ வயிராகரத்து குஞ்சரக்‌ குழாம்‌ 
பல வாரி அஞ்சலில்‌ சக்கரகோட்டத்து தாராவரசனைத்‌ திக்கு நிகழத்‌ 
திறை கொண்டருளிஅருக்கன்‌ உதையத்‌ தாசையி லிருக்கும்‌ கமலமனைய 
நிலமகடன்னை முன்னீர்க்‌ குளித்த வன்னாள்‌ திருமால்‌ கெழலா 
யெடுத்தனன(ன) யாதுஞ்‌ சலியா வ(கையினிதெடுத்துத்‌ தன்‌ குடை நிழற்‌ 
கீழின்புறவிருத்தி 


. திகிரியும்‌ புவியுவிசைதோறும்‌ கிடர்த்தி வீரமுனியாகமும்‌ மானமுங்‌ 


கருணையு முரிமைச்‌ சுற்றமாகப்‌ பிரியாது நிகழச்‌ சயமும்‌ தாநும்‌ விற்றிருவ 
குலமணி மகுட முறைமையில்‌ சூடித்‌ தன்‌ கழல்‌ தராதிவர்‌ சூட செங்கோல்‌ 
நாவலம்‌ புலிதோறும்‌ நடாத்தி வீரஸிஸாஸனத்து புவனமுழுதுடை 
யாளோடும்‌ வீற்றிருவருளின கோவிராஜகேசரிவக்ரான உடையார்‌ 
ஸ்ரீராஜேனி,, சோழேவற்கு யாண்டு ௩-(ஆ)வது ஐயங்கொண்ட 
சோழமண்டலத்து செங்காட்டுக்கோட்டத்து 


. மாகணூர்‌ நாட்டு ஸொமங்கலமான றாஜமிவாணிவக- வெலி 


மங்கலத்து மஹாஸெலயோம்‌ எங்களூர்த்‌ திருச்சி(த்‌)த, 


பிச்‌. 


கூடத்தாழ்வார்க்கு சூவடி, வக மமிலாலேலெ செய்த பரிசாவது முன்பு 
பொன்கொண்டும்‌ நா......... வைத்தினவுமாக கல்வெட்டிநபரிசாவது 
பள்ளபட்டி தெற்க்கில்‌ தடி இரண்டுங்‌ கொண்டு திருவாராதினை 
ஸ்ரீவெவா[ன ]ஸன்‌ பண்ணுவாராகவும்‌ சேச்சாரிச்சளுக்கி தோட்டம்‌ குழி 
நூறுங்‌ கொண்டும்‌ ஸ்ரீவிமானத்துக்கும்‌ திருவாபரணங்களுஞ்‌ 
செய்வார்களாகவும்‌ சக்கரபட்டடி தடி இரண்டும்‌ பள்ளப்பட்டி வடக்கில்‌ தடி 
ஒன்றும்‌ மாறின சோமன்‌ தடி ஒன்றும்‌ ஆகத்‌ தடி ஐஞ்சினால்‌ குழி 
ஆயிரத்தைந்நூறு அழிஞ்சிலோட்டைத்‌ தூம்பின்கீழ்‌ தடி இரண்டுனால்‌ குழி 
முந்நூறும்‌ ஆகக்‌ குழி ஆயிரகெண்ணுறுங்‌ கொண்டு அருமொழி 
தேவன்நாழியால்‌ போது நானாழியாக நிசதம்‌ குறுணி நானாழி அரிசி அமுது 
செய்விக்கக்கடவார்களாகவும்‌ கறியமுது இரண்டுநாற்‌ கறிய்‌ மூன்‌ 

 றுங் கொண்டு அமுது செய்விக்கக்‌ கடவர்க(ள்‌)ளாகவும்‌ நெய்யமுது 
போதிருசெவிடரையும்‌ அடைக்காயமுது நாலும்‌ இலை அமுதெட்டுமாக நிசதம்‌ 
பன்னிரண்டும்‌ இலையமுது இருபத்து நாலும்‌ நெய்யமுது சாவிடரையும்‌ 
தயிரமுது போது மூழாக்காக இருநாழி யுழக்கும்‌ அமுதுசெய்விக்கக்‌ 
கடவார்களாகவும்‌ கடைப்பட்டியுங்‌ கைஞமணிபட்டியுஞ்‌ குளங்கொள்ளி 
செறுவுமாகக்‌ குழி ஆயிரத்தைந்நூறுங்‌ கொண்டு ஆநிமுலவிருவிழா ஒன்பது 
நாம்‌ எழுகருளுவிக்கவும்‌ போது மூன்றாக நிசதம்‌ ஒந்பது ஸதிவிளக்கெரிக்கக்‌ 
கடவார்களாகவும்‌ திருவிழா நாற்ப்பது திருவிளக்கு எரிப்பார்களாகவும்‌ 
வெள்ளான்மரக்குட்டை கோவலகன்‌ தன்‌ குழி ஆயிரமுங்‌ கொண்டு இரு 
தூணிப்படியாக நிசதம்‌ ஒன்பது நாளும்‌ அமுதுசெய்விப்பார்களாகவும்‌ இது 
வேண்டு நெய்யமுதுங்‌ கறியமுது ஒயிரமுதும்‌ இலையமுதும்‌ அடைக்காயமுதும்‌ 
அமுதுசெய்வி 

, ப்பார்களாகவும்‌ ஏத்தச்செறுவும்‌ மாயிலட்டிசெறுவுங்‌ கொண்டு நிசதம்‌ உரி 
எண்ணை அட்டி இரண்டு திருநஷவிளக்கெரிக்கக்கடவார்களாகவும்‌ திருநாள்‌ 
பெருஷிருவழுது இலாத நாள்‌ பொழுது பதக்கரிசி அழுதுசெய்விப்பார்க . .. . 
. கொல்லை தடி பலவுங்‌ கொண்டு உத்தரமயன மெக்ஷிணமயனமும்‌ 
ஆவஜலம்‌ . . . . ட்டுக்‌ கலசமாக இருநூற்றொருபத்தாறு கலச 
மாட்டக்கடவாராகவும்‌ விஷுக்களுங்‌ ம_ஹணங்களும்‌ ஐஞ்பது கலசம்‌ 
அலிஷேகம்‌ பண்ணக்கடவாராகவும்‌ பாலூர்‌ நிலம்‌ ஆயிரங்‌ குழியுங்‌ கொண்டு 
திருவோணணொறுமம்‌) ஷிருவிழா எழுகருளுவித்து பதக்கரிசியும்‌ அதிநுக்கு 
வேண்டும்‌ நெய்யமுதுங்‌ கறியமுது ஒயிரமுதும்‌ அடைக்காயமுதும்‌ 
அமுதுசெய்விப்பாராகவும்‌ அரிகுலவாரணமும்‌ பான்குழி தேன்காலும்‌ ...... 
க்கழுவலுங்‌ கொண்டு பாரசிவன்‌ கோட்டை தேவநுஷணியமலை கம்பநும்‌ 
திருவிளாக்கள்‌ பத்தாள்‌ கொட்டக்கடவர்களாகவும்‌ ஹ வனங்கள்‌ எட்டாள்‌ 
கொட்டக்கடவார்களாகவும்‌ சென்நிலக்குப்பைக்குண்டில்‌ கொண்டு 
அணுக்கன்‌ திருநகவநம்‌ செய்வாராகவும்‌ பூஷோட்டங்‌ கொண்டு ஒரு 
கறியமுதிடக்கடவராகவும்‌ இப்பரிசு ஸமரமழதியம்‌ இறையிழிச்சிக்‌ குடுத்தோம்‌ 


178 


மஹாஸலலெயோம்‌ இவர்கிளை எச்சோற்று கூற்றுநெல்‌ வெட்டி அமஞ்சி 
நீர்விலை உவிறையென்று கொள்ளப்பெறாதோமானோம்‌ மஹரஸடஷெ 
யோம்‌ இது ஸ்ரீவெஷவாடெக்ஷி சூளைமேட்டு இரணசூரவிளாகம்‌ குழி 
நாநூறும்‌ ஆநிமுலம்‌ வ(ர௬)விழாவில்‌ ஸ்ரீவைஷவரை அமுது 
செய்விப்பாராகவும்‌ கொடிமேட்டு கமழ்வா . . . ணம்‌ திருநஷவானங்‌ குழி 
இருநூறும்‌ கோயிலில்‌ வடக்கில்‌ திரு 

6. நஷவாகம(ம்‌)ங்‌ குழி னாநூறும்‌ ஏரிவாய்த்‌ திருககவானங்‌ குழி நாநுறும்‌ இனிது 
செய்வாற்குக்‌ குழி ஆயிரத்தறுநூறும்‌ உள்ளிட்ட இன்நிலங்களுக்கு 
எப்பே(£)ற்ப்பட்ட இறையும்‌ கொள்ளப்பெறாதோமாநோம்‌ மஹாஸலெயோம 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 630/2013 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு : 14 
ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. - 1192 
சோமங்கலம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 183 / 1901 
தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.க. V॥| 393 
கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

சோழர்‌ ஊ.க.எண்‌ : 2 

மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 


சோமீசுவரர்‌ கோயில்‌ முன்‌ மண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌ 


மூன்றாம்‌. குலோத்துங்கனுடைய மெய்க்கீர்த்தியுடன்‌ தொடங்கும்‌ 
இக்கல்வெட்டு பலமுறை ஏரி உடைந்ததையும்‌ அதனைச்‌ சரி செய்த 
தையும்‌ இக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. குன்றத்தூர்‌ நாட்டுச்‌ சோமங்கல 
மான பஞ்சநதிவாண சதுர்வேதிமங்கலத்து ஏரி குலோத்துங்க சோழனின்‌ 
12 ஆவது ஆட்சியாண்டில்‌ பெருமழை பெய்து வெள்ளம்‌ ஏற்பட்டு 
ஒரேநாளில்‌ ஏழிடத்தில்‌ பெருமடை உடைப்பு ஏற்பட்ட போது, 
திருச்சுரகண்ணப்பந்‌ திருவேகம்பமுடையான்‌ காமன்‌ கண்டவானவன்‌ 
சரி செய்தான்‌. மன்னனுடைய 13 - ஆவது ஆட்சியாண்டில்‌ 
இரண்டிடங்களில்‌ உடைப்பு ஏற்பட்டபோதும்‌ இவனே சரி செய்தான்‌. 
மன்னனின்‌ 14 - ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ இவனிடமிருந்து 40 பழங்காசுகள்‌ 
மகாசபையினர்‌ பெற்று மடைகளையும்‌, கரையினை சீர்‌ செய்துள்ளனர்‌. 
இதனின்‌ வட்டி கொண்டு பன்னிருபிடிபரப்பு கொண்ட 40 குழி நிலத்துக்‌ 
கரையினை ஆண்டுதோறும்‌ கல்லிக்கரை செய்யவும்‌ சம்மதித்துள்ளனர்‌. 


கல்வெட்டு : 


1. ஷஸஷிஸ்ரீ திருவாய்க்கேழ்வி முன்னாக தி_ல"வவ௯,.வதஃகள்‌ மதுரையு 
ழமுங்‌ கொண்டருளின ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவற்கு யாண்டு ௰௪ 
ஆவது மகர நாயற்று வவ *4வசஷத்து வியாழக்‌ கிழமையும்‌ பூசமும்‌ 
வ. மமையுமான வன்று ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து புலியூர்க்‌ 
கோட்டமான குலோத்துங்க சோழ வளநாட்டுக்‌ குன்றத்தூர்‌ நாட்டு 
சோமங்கலமான பஞ்சநதிவாண ௮க”வெதி 2௦மலத்து ஏரி இத்தேவர்க்கு 
பன்னிரண்டாவது பெருவஷ-ம்‌ பெய்து ஒரு நாளே ஏழிடத்தில்‌ பெருமடையாக 
உடைந்த இது திருச்சுரக்‌ கண்ணப்பந்‌ திருவேகம்பமுடை 


2. யான்‌ காமன்‌ கண்டவானவன்‌ இம்மடை ஏழும்‌ அடைப்பித்து 
பதின்மூன்றாவதும்‌ ஏரி நிறைந்து இரண்டிடத்தில்‌ உடைந்ததுவும்‌ அடைப்பித்து 


ACA 


இவ்வேரி பதிநாலாவது நிலைநின்ற பின்பு இம்மடைகளும்‌ கரையும்‌ 
பருமைசெய்கைக்கு பதிநாலாவது தைம்மாஸத்து திருச்சுரக்கண்ணப்பந்‌ 
திருவேகம்பமுடையான்‌ காமன்‌ கண்டவானவன்‌ பக்கல்‌ இவ்வூர்‌ 
2ஹாஸெெயோம்‌ பொலியூட்டாகக்‌ கைக்கொண்ட பழங்காசு ௪௰ 
இப்பழங்காசு நாற்பதுக்கும்‌ பலிசையால்‌ பன்னிருபிடி பரப்புபட்ட அளவில்‌ 
குழிக்கோலால்‌ நாற்பதுகுழி ஆண்டுகள்‌ தோறும்‌ கல்லி கரை செய்‌[ய]க்க 


ப ற்கு கரைக்குப்‌ புறவாயே கல்லிக்‌ கரை செய்யக்கடவோமாகவும்‌ இப்படி 
வரடாசிகவரை கல்லி கரை செய்யக்‌ கடவோமாகவும்‌ இப்படி ஸம்மதித்து 
இப்பழங்காசு நாற்பதும்‌ பொலியூட்டாகக்‌ கைக்கொண்டோம்‌ இவ்வூர்‌ 
2 ஹாஸெயோம்‌ இதுக்கு அனுசிதம்‌ பண்ண நினைத்தார்‌ 
மாஉஜொஹிகளுமாய்‌ மாசத்துக்கு அஹிதம்‌ பண்ண நினைத்தார்‌ புக்க 

நகரம்‌ புகக்கடவர்களாகவும்‌ ஹி2ஸெ௫௪ பரியந்தஞ்‌ செய்தார்‌ செய்த 

பாபப்படக்கடவராகவும்‌ இப்படி ஸம்மதித்து சிலாலேகை 


4. [பண்ணிக்‌ குடுத்தோம்‌] 


181 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


1. ஷஹிஸ்ரீ திரிபுவநச்‌ சக்கரவகிகள்‌ ஸ்ரீஇராஜாதிராஜ தேவற்கு யாண்டு 
மக ஆவது செயங்கொண்ட சோழ மண்டலத்து புலியூர்‌ கோட்டத்து சோ 


2. மங்கலமாந இராசசிகாமணிச்‌ சதுர்வேதி மங்கலத்து உடையார்‌ 
சோம்சுரமுடையார்க்கு ஈக்காட்டுக்‌ கோட்டத்து பெருமுனையூராந உலகள 


ஒஃ 


3.சோழச்சக ர்வேதி மங்கலக;க்‌ கரணத்தாந்‌ சந்திரசேகரந்‌ திருவெட்டிசுர 


காஞ்சிபுரம்‌ 
ஸ்ரீபெரும்புதூர்‌ 
சோமங்கலம்‌ 

தமிழ்‌ 
கிரந்தங்கலந்த தமிழ்‌ 
விஜயநகரர்‌ 


இரண்டாம்‌ இராஜாதிராஜன்‌ 


தொடர்‌ எண்‌ 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ 


: 681/2015 
11 
கி.பி. - 1177 
184/1901 
தெ.இ.க. 11 394 


சோமீசுவரர்‌ கோயில்‌ முன்‌ மண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌ 


ஈக்காட்டுக்‌ கோட்டத்துப்‌ பெருமுனையூரான உலகளந்த சோழச்சதுர்வேதி 
மங்கலத்துக்‌ கரணத்தான்‌ சந்திரசேகரன்‌ என்பவன்‌ சோமங்கலமான 
இராசசிகாமணிச்‌ சதுர்வேதி மங்கலத்து உடையார்‌ சோமீசுரதேவர்‌ 
கோயிலில்‌ சந்திவிளக்கு ஒன்று எரிக்க பசு ஒன்றும்‌ நாகு (கன்று) ஒன்றும்‌ 
வழங்கினான்‌. இக்கோயில்‌ சிவப்பிராமணன்‌ கவுசிகன்‌ உய்யக்கொண்டான்‌ 
என்கிற பன்மாஹேஸ்வர பட்டன்‌ மேற்படித்‌ தானத்தைப்‌ பெற்றுக்கொண்டு 
விளக்கெரிக்க சம்மதம்‌ அளித்தச்‌ செய்தி இக்கல்வெட்டில்‌ கூறப்பட்டுள்ளது. 


முடையான்‌ வைத சநிவிளக்கு ஒன்றுக்கு விட்டபசு ௪ம்‌ நாகு க-ம்‌ 


4. விட இவை கைய்க்கொண்டு இவ்விளக்கு சநிராதிகவரை எரிக்கக்‌ 


கடவேநாக கைய்கொண்டு சிலாலேகை செய்து குடுத்‌ 


5. தேந்‌ இக்கோயில்‌ சிவப்பிராணந்‌ கவுசிகந்‌ உய்யக்கொண்டாநாந 


பன்மாகேசுர பட்டநேந்‌ இவை யெந்‌ எழுத்து. 


182 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 682/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌. ஆட்சி ஆண்டு : 28 

வட்டம்‌ : ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. - 1206 
ஊர்‌ : சோமங்கலம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 185 / 1901 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.க. 4/1 395 
எழுத்து :  கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

அரசு : சோழர்‌ ஊ.க.எண்‌ ட! 

அரசன்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 

இடம்‌ : சோமீசுவரர்‌ கோயில்‌ முன்‌ மண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌ 


குறிப்புரை : மூன்றாம்‌ குலோத்துங்கனின்‌ 28-ஆம்‌ ஆட்சி யாண்டில்‌ சோமங்கலமான 
இராசசிகாமணி சருப்பேதிமங்கலத்து உடையார்‌ சோமீசுரமுடையார்‌ 
கோயில்‌ சிவப்பிராமணர்கள்‌ அம்பலக்‌ கூத்தபட்டன்‌ மற்றும்‌ உய்யக்‌ 
கொண்டி. ஆகிய இருவரும்‌ நத்திப்பட்டியைச்‌ சேர்ந்த வாணியன்‌ 
சிங்கபாண்டியிடம்‌ இருந்து நற்பழம்‌ காசு ஒன்று பெற்றுக்‌ கொண்டு 
கோயிலில்‌ சந்தி விளக்கு எரிக்க உடன்பட்டச்‌ செய்தி இக்கல்வெட்டில்‌ 
கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு : 
1. ஹஹூஸ்ரீ அி_ல "வனச்‌ சக்கரவர்த்திகள்‌ மதுரையும்‌ பாண்டியன்‌ 
முடித்தலையும்‌[ம்‌] 


2. ங்‌ கொண்டருளின ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவற்கு யாண்டு ௨௰௮ வது 
சோமங்கலமான இராசசிகாமணிச்‌ சருப்பெதிமங்கலத்து 

3. உடையார்‌ சோமீசுரமுடையார்‌ கோயிலில்‌ சிவப்பிராமணன்‌ அம்பலக்‌ 
கூத்தப்பட்டனும்‌ சோமனாதபட்டன்‌ மகன்‌ உய்யக்‌ கொண்டடி]யும்‌ 

4. இவ்விருவோ([ம்‌*]னத்திப்பட்டில்‌ இருக்கும்‌ வாணியன்‌ சிங்காண்டி பக்க 
லிவ்வாண்டை தை மாஸ முதல்‌ இன்னாயனாற்கு உபையமாக ஒரு சந்திவிளக்‌ 

5. கு சந்திராதித்தவரை எரிக்கக்‌ கடவோமாக கைக்கொண்ட நற்பழங்காசு க 
இப்பழங்காசு ஒன்றுங்‌ கைக்‌ கொண்டு சந்திராதித்தவ 

6. ரை எரிக்கக்‌ கடவொமாக கல்வெட்டினோ மிவ்விருவோம்‌ 


183 


த.நா.௮.. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 6383/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு  கி.பி.31 
வட்டம்‌ : ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.1209 
ஊர்‌ : சோமங்கலம்‌ இ.க.ஆ.அறிக்கை : 186/1901 
மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு : தெ.இ.க. 11/396 
எழுத்து : கிரந்தங்கலந்த தமிழ்‌ 
அரசு : சோழர்‌ ஊ.க.எண்‌ ௫ 
அரசன்‌ : திரிபுவனவிரிசுவரதேவர்‌ (திரிபுவனவீரதேவர்‌) 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ 
இடம்‌ : சோமநாதீஸ்வரர்‌ கோயில்‌ முன்‌ மண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 


குறிப்புரை : உடையபிள்ளையாண்டார்‌ என்பாரிடமிருந்து இக்கோயில்‌ சிவப்‌ 
பிராமணர்கள்‌ இருவர்‌, ஒரு சந்தி விளக்கு எரிக்க 'நற்பழஞ்காசு' இரண்டு 
பெற்றுக்கொண்டு விளக்கெரிக்கச்‌ சம்மதித்தச்‌ செய்தி. இக்கல்வெட்டு 
மூன்றாம்‌ குலோத்துங்கனுக்குரிய சிறப்புப்‌ பெயர்களில்‌ ஒன்றான 
திரிபுவனவீரதேவர்‌ என்பதை திரிபுவனவிரிசுவரதேவர்‌ என்று அழைக்கிறது. 
கல்வெட்டு : 
1. ஷஹிஸ்ரீ தி,ல-வனச்சக, வத்திகள்‌ மதுரையும்‌ பாண்டியன்‌ முடித்தலையுங்‌ 
கொண்ட 
2. ருளி(ய்‌) வீராஜிஷேகமும்‌ விஷையாஷிஷேகமும்‌ பண்ணிருளிய ஸ்ரீதிரிபுவன 
விரியிுமதேவற்கு யா 
3. ண்டு முப்பத்தொன்றாவது ஸோமங்கலத்து ஆளுடையார்‌ ஸோமிம -ற 
முடைய நாயனார்‌ கோயி 
4. ல்‌ காணியுடைய சிவப்பிராமணன்‌ அம்பலக்கூத்தபட்டனும்‌ ஸோமனாதபட்டந் 
மகநுய்ய 
5. க்கொண்டான்பட்டனு மிவ்விருவோம்‌ உடையபிள்ளையாண்டார்‌ பக்கல்‌ 
இவ்வாண்டைப்‌ பங்குனிமா 
6. தமுதல்‌ இந்நாயனாற்கு உபையமாக ஒரு சந்திவிளக்குச்‌ சந்திராதித்தவரைய்‌ 
எரிக்கக்‌ கடவோமாக கைக்‌ 


7. கொண்ட நற்பழங்காசு இரண்டு இரண்டுங்‌ கைக்கொண்டு கல்வெட்டினோ 
மிவ்விருவோம்‌[॥*] 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


oO வ.ஐ.ஸரூ.உ ழு. 


கை 


காஞ்சிபுரம்‌ 
ஸ்ரீபெரும்புதூர்‌ 
சோமங்கலம்‌ 

தமிழ்‌ 
கிரந்தங்கலந்த தமிழ்‌ 
சோழர்‌ 


மூன்றாம்‌ இராஜராஜன்‌ 


தொடர்‌ எண்‌ 
ஆட்சி ஆண்டு 
வரலாற்று ஆண்டு 
இ.க.ஆ.அறிக்கை 
முன்‌ பதிப்பு 


ஊ.க.எண்‌ 


: 694/2018 


்‌ 
கி.பி.1223 
187/1901 
தெ.இ.க. V1/397 


சோமநாதீஸ்வரர்‌ கோயில்‌ முன்மண்டபம்‌ கிழக்குச்‌ சுவர்‌. 


செயங்கொண்ட சோழ மண்டலத்து புலியூர்‌ கோட்டமான குலோத்துங்க 
சோழ வளநாட்டுக்‌ குன்றத்தூர்‌ நாட்டுச்‌ சோமங்கலமான இராச 
சிகாமணிச்‌ சதுர்வேதிமங்கலத்து உடையார்‌ சோமீசுரமுடைய நாயனாற்‌ 
கோயில்‌ திருவுண்ணாழிகை சபையார்‌ ஐந்து பசுக்கள்‌ பெற்றுக்‌ கொண்டு 
தினமும்‌ 'நாழி உரி' அளவு தயிர்‌ வழங்கிட சம்மதித்துள்ளச்‌ செய்தி. 


. ஹி திரிபுவன சக்கரவத்திகள்‌ இராஜராஜேவற்க்கு யாண்டு 

௭-வது செயங்கொண்ட சோழமண்டலத்துப்‌ புலியூற்கோட்டமாந கு 

. லோத்துங்கசோழ வளநாட்டுக்‌ குந்றத்தூர்‌ நாட்டுச்‌ சோமங்கலமா 

. ன இராசசிகாமணிச்சதுர்வேதிமங்கலத்து உடையார்‌ சோமிசுரமுடைய நா 

. யநார்‌ கோயிற்‌ திருவுணாழிகை உடையோம்‌ குலோத்துங்கசோழக்கண்ண 
ப்பந்‌ ஆதிநாயந்‌ நீலகங்கரையந்‌ உள்ளாரில்‌ நல்லாந்‌ கலிங்கத்தரையந்‌ 

. இந்நாயனாற்கு நாள்‌ ஒன்றுக்கு ஊற்க்காலால்‌ நற்தயிராக அமுதுசெய்‌ 

. தருளத்தயிர்‌ நாழி உரிக்கு நாங்கள்‌ கைக்கொண்ட பசு ௬ இப்பசு அஞ்சுங்‌ 


9. க்கொண்டு இப்படி சந்திராதித்தரை செலுத்தக்கடவோமானோம்‌ திருவு 
10. ள்நாழிகை உடையோம்‌ இத்தந்மம்‌ இரச்ஷிப்பாந்‌ சிபாததூளி உள்ளாரி 


11. ல்‌ நல்லானேந்‌ எந்‌ தலைமேலன :௨ 


த்‌.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 635/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு ; 10 

ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி. 13-ஆம்‌ நூற்றாண்டு 
சோமங்கலம்‌ இ.க.ஆ.அறிக்கை 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

பாண்டியர்‌ _- ஊ.க.எண்‌ : 7 


சுந்தர பாண்டியன்‌ 


கருவறை மேற்கு தெற்குப்புற குமுதம்‌ 


குறிப்புரை : சுந்தர பாண்டியனுடைய பத்தாவது ஆட்சியாண்டில்‌ -பஞ்சநதிவாணன்‌ 


அருணகிரிப்‌ பெருமாள்‌ நீலககங்கரையனின்‌ பிறந்த நாளான (சென்ம 
நட்சத்திரம்‌) இரேவதி நாளில்‌ ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்துப்‌ 
புலியூர்க்‌ கோட்டமான குலோத்துங்க சோழவளநாட்டு குன்றத்தூர்‌ நாட்டு 
சோமங்கலமான இராசசிகாமணிச்‌ சதுர்வேதிமங்கலத்து சோமீசுவர 
முடையார்‌ கோயிலில்‌ சோமீசுவர தேவரை மாதந்தோறும்‌ எழுந்தருளச்‌ 
செய்யவும்‌, அமுதுபடி, சாத்துப்படி மற்றும்‌ திருப்பணிகளுக்காகவும்‌ 
உடலாக (மூலதனம்‌) நிலம்‌ அளிக்கப்பட்டது. இந்நிலத்தை அளித்தவன்‌ 
மேற்படி மண்டலத்து, மேற்படிக்‌ கோட்டத்து நெடுங்குன்ற நாட்டு 
பெருங்குளத்தூரில்‌ வாழ்ந்த அழிசிப்‌ பாக்கமுடையான்‌ நங்கையாழ்வான்‌ 
காக்கு நாயகன்‌ ஆவான்‌. இதற்காக இம்மண்டலத்துச்‌ செங்காட்டுக்‌ 
கோட்டத்து மாகனூர்‌ நாட்டு வெள்ளறையில்‌ பழந்தேவதானம்‌ நீங்கலாக 
உள்ள நிலங்கள்‌ தேவதானமாக அளிக்கப்பட்டுள்ளச்‌ செய்தி. 


கல்வெட்டு : 


1. 


ஷுஹி.ஸ்ரீ திரிபுவ[னச்‌]* சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ சுந்தர பாண்டிய தேவற்கு 
யாண்டு பத்தாவது ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து புலியூர்க்‌ கோட்டமான 
குலோத்துங்கசோழ வள நாட்டு சோமங்கலமான இராசசிகாமணிச்‌ 
சதுர்வெஃதிமங்கலத்து உடையார்‌ சோமீசுரமுடைய நாயனாற்கு 
பஞ்சநெதிவாணன்‌ அ।[ர]*' ணகிரிப்‌ பெருமாள்‌ நீலகங்கரையனேன்‌ 


. நம்முடைய சென்ம நக்ஷத்‌_ மான ரேவதி நாள்‌ மாஸந்தோறும்‌ 


எழுந்தருளுவிப்பதாக இதுக்கும்‌ அமுதுபடி சாத்துபடிக்கும்‌ திருப்பணிக்கும்‌ 





i 


அருணகிரி என்று வாசிக்கவும்‌ 


186 


உடலாக தேவதானமாக விட்டிட இம்மண்டலத்து நெடுங்குன்ற நாட்டு 
பெருங்குளத்தூர்‌ அழிசிபாக்கமுடையான்‌ நங்கையாழ்வான்‌ காக்கு நாயகன்‌ 
குடிநீங்காகாணியான இம்மண்டலத்து செங்‌ 


. காட்டுக்‌ கோட்டத்து மாகனூர்‌ நாட்டு வெள்ளறை நாற்பாற்கெல்லைக்கு 
உள்ளகப்பட்ட நிலத்தில்‌ உள்ளூர்‌ பலதளி தேவதானம்‌ திருவிடையாட்டம்‌ 
பள்ளிச்சந்தம்‌ பிடாரிப்பட்டி நீக்கி நீக்கிநின்ற நத்தம்‌ விளைநிலம்‌ கொல்லை 
ஏரிவாய்‌ உட்பட்ட நிலத்தில்‌ கடமை ஆயம்‌ பல காசு கடமை 
அனைத்தாயங்களும்‌ உட்பட உடையார்‌ சோமீசுரமுடைய நாயனாற்கு 
சந. ரதித்தவரை செல்வதாக தேவதானம்‌ ஆகவிட்டேன்‌ நீலகங்கரையனேன்‌. 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 636/2013 


மாவட்டம்‌ 
வட்டம்‌ 
ஊர்‌ 
எழுத்து 
அரசு 
அரசன்‌ 
இடம்‌ 


குறிப்புரை : 


கல்வெட்டு : 


அ. 1. ஷஹி 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு 

ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.15-ஆம்‌ நூற்றாண்டு 
சோமங்கலம்‌ இ.க.ஆ.அறிக்கை 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

விஜயநகரர்‌ ஊ.க.எண்‌ : 8 


மல்லிகார்சுனராயர்‌ 
சோமநாதீசுவரர்‌ கோயில்‌ கருவறை வடக்கு, மேற்கு, தெற்கு ஜகதி. 


ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து புலியூர்‌ கோட்டமான குலோத்துங்க 
சோழவளநாட்டு, குன்றத்தூர்‌ நாட்டு சோமங்கலம்‌ என்கிற 
இராசசிகாமணிச்‌ சதுர்வேதிமங்கலத்திலுள்ள உடையார்‌ சோமீஸ்வர 
முடைய நாயனார்‌ திருமடைவிளாகத்திலும்‌ இவ்வூர்‌ பெருமாள்‌ 
கோயிலான திருநிலை அழகிய பெருமாள்‌ திருவிடையாட்டத்திலும்‌ 
உள்ள மனைகளில்‌ குடியேறும்‌ கைக்கோளர்களுக்கு இடங்கைவரிகள்‌ 
சர்வ மானியமாக கொடையளிக்கப்பட்டுள்ளது. ஆணையை வழங்கியவர்‌ 
உத்தரமேலூர்‌ உடையான்‌ . . . . மநன்‌ பூஷண வேளான்‌ ஆவர்‌. மேல்‌ 
அழகியான்‌ என்பவர்‌ கையெழுத்திட்டுள்ளார்‌. இந்த ஆணையை நாட்டு 
கைக்கோள முதலியார்களும்‌, யாதவராயர்‌ சோழ கோனாரும்‌ கல்லில்‌ 
வெட்டுவித்தனர்‌. 

இக்கல்வெட்டைத்‌ தொடர்ந்து மூன்றுவரிக்‌ கல்வெட்டொன்று 
தொடக்கமும்‌ முடிவும்‌ இன்றி காணப்படுகிறது. 

சோமீஸ்‌ வரமுடைய நாயனார்‌ கோயிலுக்கு திருநொந்தா 
விளக்குக்கும்‌ பூசைத்‌ திருப்பணிக்கும்‌ அதிகாரிக்கு திருப்பரிவட்டம்‌ 
போன்றவற்றிற்காகவும்‌ அரசர்‌ பிரதாப தேவமகாராயரே தானம்‌ அளித்தச்‌ 
செய்திக்‌ கூறப்பட்டுள்ளது. 


ஸ்ரீ ஊன்‌ மகா மண்டலீசுர அரியராய விபாடன்‌ பாஷைக்கு தப்புவராயர்‌ 


கண்டன்‌ மூவராயர்‌ கண்டன்‌ ஸ்ரீ வீரதேவராய குமாரர்‌ ஸ்ரீ மல்லிகாற்சுன 
ராயற்கு செல்லா நின்ற வ . . ஸங்குவற்சரத்து தனு நாயற்று அமர பக்ஷத்து 
ஸஷசியும்‌ புதன்‌ கிழமையும்‌ பெற்ற உத்திரத்து நாள்‌ ஜெயங்கொண்ட சோழ 
மண்டலத்து புலியுற்‌ கோட்டமான குலோத்துங்க 


188 


. சோழவள நாட்டு குன்றத்தூர்‌ நாட்டுச்‌ சோமங்கலமான இராசசிகாமணிச்‌ 
சதுற்வேதிமங்கலத்து உடையார்‌ சோமீசுரமுடைய நாயினார்‌ திருமடை 
விளாகத்தில்‌ லேறும்‌ கைக்கோளற்கும்‌ பெருமாள்‌ திருநிலை அழகிய 
பெருமாள்‌ திருவிடையாட்டத்தில்‌ மனைகளிலேறும்‌ கைக்கோளற்கும்‌ நாட்டுக்‌ 
கைக்கோள முதலியவைகளும்‌ இயாதவராயர்‌ சோழகோனாரும்‌ சிலாலேகை 
பண்ணிக்‌ குடுத்த 

. படி நயினார்‌ சோமீசுரமுடைய நாயனார்‌ பெருமாள்‌ திருநிலையழகிய 
பெருமாளுக்கும்‌ ஸ்ரீ மல்லிகார்சுன இராயர்‌ தருமமாக பூசை திருப்பணிக்கு 
தேவதானம்‌ திருவிடையாட்டத்தில்‌ ஏறும்‌ கைக்கோளற்கு இடங்கை வரி சறுவ 
மாந்நியமாக விட்டோம்‌ இந்த தன்மம்‌ சந்திறாதிதவரையும்‌ நடக்க 
கடைவதாகவும்‌ இத்தன்மத்துக்கு அலிதம்‌ பண்ணினவர்கள்‌ உண்டானால்‌ 
கெங்கைகரை கராம்பசுவைக்‌ 


. கொன்ற பாவத்திலே போகக்கடவர்களாகவும்‌ இப்படி இவை உத்திரமேலூர்‌ 
உடையான்‌ . . . மநன்‌ ஷண வேளான்‌ ஆனை மேல்‌ அழகியான்‌ எழுத்து. 
. எது இராயர்‌ வ, தாபதெவராய உஹாராயர்‌ தன்மமாக இநாயிநா[ர்‌] *க்கு 
திருனுந்தா விளக்கும்‌ பூசை திருப்பணிக்கும்‌ 


, தாழ்வாற சந்திராதித்தவரைய்‌ நடத்தி வருஷநின்று ஆயத்தில்‌ 
அதிகாரிக்கு திருப்பரிவட்ட காணிக்கைக்கு 


. ந்திராதித்தவரைக்கும்‌ கல்லு வெட்டி குடுத்தோம்‌ இத்தன்மத்துக்கு அழிவு 
பண்ணினவர்கள்‌ கெங்கைக்‌ 


189 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 637/2013 


மாவட்டம்‌ 


வட்டம்‌ 
ஊர்‌ 
மொழி 
எழுத்து 
அரசு 


அரசன்‌ 


இடம்‌ 


காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு :  விசுவாவசு 
ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.15-ஆம்‌ நூற்றாண்டு 
சோமங்கலம்‌ இ.க.ஆ.அறிக்கை 

தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

விஜயநகரர்‌ ஊ.க.எண்‌ : 8 

ஸ்ரீவீரப்பிரதாப தேவன்‌ 


சோமீசுவரர்‌ கோயில்‌ கருவறைத்‌ தெற்கு குமுதம்‌. 


குறிப்புரை : ஸ்ரீவீரப்பிரதாப தேவராய உடையார்‌ ஆட்சிக்காலத்தில்‌ திருமடை 


வளாகத்தில்‌ குடியேறாது பாழ்பட்டுவிட்ட காரணத்தினால்‌ கைக்கோளர்‌ 
குடியேற சலுகை வழங்கப்பட்டுள்ளது. சீபண்டாரத்திலிருந்து பட்டடை 
நூலாயத்திற்கு முதல்‌ பெற்றுக்‌ கொண்டு இவர்களே விளக்கும்‌ பூசைத்‌ 
திருப்பணியும்‌ செய்ய வேண்டும்‌ என்றும்‌; கைக்கோளருடன்‌ மற்ற 
பிரிவினர்‌ குடியேறவும்‌, செக்கு இட்டுக்கொள்ளவும்‌ அனுமதி 
வழங்கப்பட்டதை இக்கல்வெட்டுத்‌ தெரிவிக்கிறது. 


கல்வெட்டு : 


1. 


ஷஹுஹி.ஸ்ரீ மன்ம[ஹா] மண்டலீசுரன்‌ அரியராய விபாடன்‌ பாஷைக்கு 
தப்புவராயர்‌ கண்டந்‌ மூவராய கண்டந்‌ 


. [வீர] ஸ்ரீவீரவ ,தாபதேவராய மஹாராயற்கு செல்லா நின்ற 


வி[ஹாவ]ஸ சரத்து நாயற்று பூவபக்ஷத்து பூணபணெயும்‌* திங்கள்‌ 


. கிழமையும்‌ பெற்ற அவிட்டத்து நாள்‌ ஜஐயங்கொண்ட சோழ மண்டலத்து 


புலியூர்க்‌ கோட்டமாந குலோத்துங்க சோ 


. ழவளனாட்டு குன்றத்தூர்‌ னாட்டு சோமங்கலத்து உடையார்‌ சோமீசுரமுடைய 


னாயநாற்கு உடையார்‌ தேவரா(ய] 


- உடையார்‌ நிருபப்படிக்கு [நாயநார்‌] சோமீசுரமுடைய நாயிநாருக்கு தன்ம 


சாதனம்‌ பண்ணிக்‌ குடுத்தப 





* 


பெளர்ணமியும்‌ என்று படிக்கவும்‌ 


190 


6. டி சோமீசுரமுடைய நயிநா[ர்‌] *திருமடைவிளாகம்‌ குடி ஏறாமல்‌ பாழாகையில்‌ 
கைக்கோளரையும்‌ குடி ஏற்ற இவர்கள்‌ [ஏற] தறிக்கு பேராயத்துக்கு செல்லும்‌ 
பட்டடை னூலாயத்தில்‌ முதலு 

7. அங்கரங்க போகத்துக்கும்‌ இந்த முதலுள்ளது தாங்கள்‌ நயிநார்‌ சீ 
பண்டாரத்‌[தி]லே தண்டிக்கொண்டு நயினாற்குத்‌ திருனுந்தா விளக்கும்‌ பூசை 
திருப்பணியும்‌ அங்கரங்‌[க]போக(ங்‌] 

8. குடுத்தபடி இ.............. கடவதாகவும்‌ திருமடை விளாகத்தில்‌ ஏறும்‌ 
கைக்கோளரும்‌ மற்றும்‌ ஏறும்‌ குடியும்‌ ஏற்றி செக்கும்‌ இட்டுக்‌ கொள்ள 
கடவதாகவும்‌ இப்படிக்கு ஆயம்‌ ஸவ*மானி;மாக ச 

9. குரால்‌ பசுவை கொன்றான்‌ பாபங்‌ கொள்ளக்கடவராகவும்‌ இப்படிக்கு இடை 
[எதிராசர்‌] எழுத்து 


த.நா.௮. தொல்லியல்‌ துறை தொடர்‌ எண்‌ : 698/2013 


மாவட்டம்‌ : காஞ்சிபுரம்‌ ஆட்சி ஆண்டு :  விசுவாவிசு வருஷம்‌, 
வட்டம்‌ : ஸ்ரீபெரும்புதூர்‌ வரலாற்று ஆண்டு : கி.பி.15-ஆம்‌ நூற்றாண்டு 
ஊர்‌ : சோமங்கலம்‌ இ.க.ஆ.அறிக்கை 

மொழி : தமிழ்‌ முன்‌ பதிப்பு 

எழுத்து :  கிரந்தங்கலந்த தமிழ்‌ 

அரசு : விஜயநகரர்‌ ஊ.க.எண்‌ : 10 

அரசன்‌ :  வீரபிரதாப தேவராயர்‌ 

இடம்‌ : சோமநாதீசுவரர்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்சுவர்க்‌ குமுதம்‌ 


குறிப்புரை : சோமிசுர முடையார்‌ கோயில்‌ மடைவளாகத்தில்‌ கைக்கேளர்‌ குடியேற 
சில வரிகள்‌ குறைக்கப்பட்டன. தறி ஒன்றுக்கு 5 பணம்‌ வரியாக 
நிர்ணயிக்கப்பட்டி ருந்தது. 

கல்வெட்டு : 


1. வீர ஸ்ரீ உடையார்‌ வ_தாபதேவராய மஹாராய[ர்‌]க்குச்‌ செல்லாநின்ற 
விஸாயகி வருஷம்‌ அற்பசி மாதம்‌ மரு ௨ சோமங்கலமாந இராசசிகாமணி 
சதுவெமங்கலத்து உடையார்‌ சோமீச்சுரமுடைய நாயநார்‌ கோயில்‌ 
தாநத்தாரோம்‌ இனாயநார்க்கு மடை விளாகத்தில்‌ 

2. கைக்கோளர்க்கு அடை . . யாக சிலாலேகை பண்ணி குடுத்தபடி இவ்வருஷம்‌ 
முதல்‌ வருஷமொன்றுக்கு ஆயம்‌ கடமையுட்ப்பட தறி ஒன்றுக்கு அஞ்சு பணம்‌ 
கொள்ள கடவதாவும்‌ [ஒ]ருமனையில்‌ இரண்டு தறி இட்டால்‌ தறியில்‌ ஒன்று 
பாதி கொள்ளக்‌ கடவத[க] 


192 


SUMMARY OF INSCRIPTIONS 


Sivapuram 


501/2013 On the south wall of the Siva temple. Tamil. Chola. Rajarajalr.y. 24 (A.D 
1009). It states that the sale of land by #4” of Urodagam in Purisai-nadu, a 
subdivision of Manayirkorram in Jayangonda chola - Mandalam 


502/2013 On the same wall. Tamil. Chola. Rajéndra-Ir.y. 9 (A.D 1021). It records that 
the list of various omaments made for the god, the goddess, and the deity of 
Adavallar alias Abimanameru-vitankadévar by the king Rajéndra-I up to the 
date of the record. 


503/2013 On the base of the south wall of the Siva temple. Tamil. Chola. Rjéndra-Ir.y. 
16 (A.D 1028). Records the undertaking given by the mahasabhz of 
Simhalantaka chaturvédimangalam in Naduvinmalai-Perumur-nidu to 
measure out 166 kalam and 2 fini of paddy per year as interest on the sum 
of 100 kafanju of gold invested with them by the temple authorities. And a 
similar undertaking by the mahasabha of Kottur alias Solachadurvédi 
mangalam in Kanrdr-nadu to measure out of 66 kalam and 2 tiini of paddy 
per year as interest on 40 poz invested with them by the temple authorities. 


504/2013 On the south wall of the Siva temple. Tamil. Pandya. Jatavarman 
Sundarapandyar.y. 15 (A.D. 1267). This inscription deals that the gift of 9 
pandam by Araichchiyar daughter of Vasudevan Karanai Vilupparaiyan the 
head man of Irunganur and a resident Kuvam alias Tyagasamudra nalluir. 


ச 


505/2013 On the south wall of the Siva temple. Tamil. Pandya. Jatavarman 
Sundarapandya r.y. 15 (A.D. 1267). It records the gift of 9 pandam by 
Lmaiyandi, the daughter of Vadugan Ira Vilupparaivan, the headman of Mattur 
tor sandhi lamp tor the god Rajarajisvaram-udaiya mahadéva at Urodagam 


in Purisai-nadu. 


HHS 


506/2013 


507/2013 


508/2013 


509/2013 


510/2013 


511/2013 


512/2013 


On the east wall of the same temple. Tamil. Chola. Rajéndra-Ir.y. 7(A.D 
1019). [1 records the gift of a water channel leading to the lake in Chirraraiyar 
Pudur alias Sri Madurantakachcheri to the temple by the மபா of Kuvam 
alias Srimadurantakanallur in Kanrir-nadu உ.ம்‌. of Manayir- kottam. 


On the east wall of the same temple. Tamil. Chola. Rajadhiraja- [ ௩. 27 (A.D 
1045). 1 states that the apportionment of paddy realised as kanikkadan from 
Tuppuniyéttam, a dévadana village attached to Sri Rajarajisvaram in Sivapuram 
situated in Purisai-nadu. 


On the east wall of the same temple. Tamil. Chola. Rajéndra-Ir.y. 8 (A.D 
1020). It records the Chola king Rajéndra- 1 himself donate the 180 sheep 
for two Perpetual lamps to the god Rajaraja Isvaram-udauya mahadévar at 
Urodagam in Purisai-nadu, in Manayirkottam 5.0. of Jayangondachola 
Mandalam. 


On the north wall of the Ardha mandapa in the same temple. Tamil. Chola. 
Rajendra-Ir.y. 21 (A.D 1033). It records the grant of 25 kalariju of pon for 
food offerings to god Rajarajisvaramudaiyar at Sivap uram in Purisai-nadu in 
Manayirkottam and for offering five Brahmanas by Nilan VEnkatan of 
Kadav ii Arindamanallur in Tiruvalundur nidu. The money was taken over 
by the iravar including Sendan Taniyamalai, the headman of Pasali-nadu 
who invested it in lands. 


On the same wall. Tamil. Chola. Rijéndra- I r.y. 2 (A.D 1014). 
Commences with the Prasasti Tirumannivalara. Incomplete begining 
portion of inscription only available. It mentions Kalitadan adiyan a marradi, 
resident at temple madavilagam. 


On the same wall. Tamil. Chola. Rajéndra- I r.y. 12 (A.D 1024). It 
mentions that the gift of 90 sheep for a perpetual lamp by Tévan Ponnaliyar, 
the queen of Amanivallavan Rajarajan alias Rajéndrasola Irungolar. 


On the same wall. Tamil. Chola. Rajéndra- 1 r.y. 8 (A.D 1020). 
Commences with the PraSasti Tirumagniv ulara. It records a gift of 90 sheep 
by Vasavi, the wife of Naranan Selvan a Sankarappadyan of Sivapuram for 
a perpetual lamp to the god Rijaraja Isvaram-udaiyar mahadeva at Urodagam 
in Purisai-nadu. 


194 


513/2013 


514/2013 


515/2013 


516/2013 


517/2013 


518-520/ 


On the same wall. Tamil. Chola. Rajéndra- 1 ரர. 12 (A.D 1024). It states that 
the gift of 180 sheep for two perpetual lamps for the god Rajaraja Isvaram- 
udaiya ar at Urodagam by Sattan Makandan alias Sivalokasundra- -mayilatti, a 
Sankarappadyan of Sivapur am, anagaram which is stated to be a dévadinam 
of the god. 


On the base of the north, west walls in the same temple. Tamil. Chola. 
Rajendra- Ir.y. 13 (A.D 1025). Fragmentary. Records the gift of land for 
food offering to the god Tripura vijayar alias Sivapuraselvar and the 
goddess. 


On the base of the north wall in the same temple. Tamil. Chola. Rajéndra- I 
ry. 21 (A.D 1033). It states that the gift of 30 Kast for food offering to the 
god in the festival of [ppasi by Soman kumaran alias Madurantaka-marayan. 


On the north wall of the same temple. Tamil. Chola. Rajéndra- Iry. 13 (A.D 
1025). It records the gift of 180 sheep for two perpetual lamps by 
Valiyadakki-tolan alias Ayirabhattan, a Brahmana nagarakkaranattan who 
is stated to have purchased the rights of nagarakkanakku on lease from the 
managarattar of Sivapuram 


On the north wall of the same temple. Tamil. Chola. Rajéndra- Ir.y. 26 (A.D 
1038). It records the sale of land for ten Rajarajan kasu to Adidisa 
Chandésvara of Sri Rajarajésvaram in Urodagam in Purisai-nadu, s.d. of 
Mayanayirkkottam by the mahasabha of Cholavichchadira- 
saruppédimangalam in Kanriir-nadu. It was stipulated that the proceeds from 
the land maybe used by the Tiruvunnaligai wlaiyar to feed one Sj vayogi on the 
occasion of making offering to the god. 


On the base of the south wall in the same temple. Tamil. Chola. 

Rajendra- 113. 26 (A.D.1038). It records the undertaking by the mahasabha 
ofSivanktidal in Nirvelur-nadu in Urrukkattukottam in restect of 66 kalam 
and 2 [மீர்‌ as interest of 400 kasu invested with them by the temple 
authorities. Records a similar undertaking of the mahasabha of Perumbidur 
alias. . . Chaturvedimangalam in Magandr-nadu measure out 83 kclem and 


195 


521/2013 


522/2013 


523/2013 


524/2013 


525/2013 


5206/2013 


| tani of paddy as the annual interest on 500 kasu invested with them by the 
temple authorities. And also a similar undertaking by the sabha of Madurai 
palamangalam. 


On the same wall. Tamil. Chola. Rajéndra-Ir.y. 11 (A.D. 1023). It records 
the undertaking given by the சரும of Nirvelur to measure out 33 kalam 
and 1 tiini of paddy as the annual interest on the some of 20 kaarjju invested 
with them by temple authonties. 


On the base of the south wall in the same temple. Tamil. 18” century A.D. It 
mentions ‘kaikola’ 


Edayarpikkam 


On the north base of the Siva temple. Tamil. Chola. Kulottunga-l r.y. 37 
(A.D 1107). It states that the gift of 95 sheep for a Perpetual lamps for the 
god Tiruppadakkadu udaiya mahadévar at Purisai in Purisai-nadu, a s.d. of 
Manayirkottam by Vélan Madurantakan, the head man of Arasur, in Konéri- 
nadu in the Eyirkkottam. 


On the north base of the Siva temple. Tamil. Chola. Kulottunga-l r.y. 13 
(A.D 1083). It records the gift of land as d&vadana to Tiruppadakkadu udaiya 
mahidévar by an individual Arurudaiyan vaidyanatan 
Tiruchchirrambalamudaiyan in Kilarkkurram a s.d. of Chola Mandalam. 


On the south base of the Siva temple. Tamil. Chola. Kulottunga-I r.y. 12 
(A.D 1145). It states that the gift of land purchased from the urar of Purisai, 
for a lamp to the temple Aludaiyar Tiruppadakkidu udaiyar at 
ldaiyarruppakkam alias Rajavichchadira chaturveédimangalam Purisai-nadu, 
28.0. of Manayirkottam by a brahmana lady Andanaichchani. wife of Arulala 
pattan in the same village. 


On the same place in the same temple. Tamil. Chola. Rajadhiraja-Ilr.y. 11 
(A.D 1174). It mentions the gift of cows in exchange for a land in Purisal. 
granted by a Brahmana lady of Idaiyarruppakkam alias Rajavijadhira 
chaturvedimangalam. 


40 


527/2013 


528/2013 


529/2013 


530/2013 


531/2013 


Kiram 


On the north wall of the Keésavap Perumal temple. Tamil. Chola. 
Rajaraja-Ir.y. 12 (A.D 997). Records that the sabha of Kuram met in the 
mukha mandapa of the temple of Naduvil Srikoyil and resolved to make 
certain arrengements for food offerings to the deity of Subramanyadéva ofthe 


village. 


On the north wall of the Késavap Pérumal temple. Tamil. Pallava. 
Nrupatungavarman r.y. 17 (A.D 886). Registers the sale of land in and around 
a stone tank (karkayam) measuring 27,000 kuli and 27 house sites to some 
members of the 4/uiganam of the village Amaninarayana 
Chaturvédimangalam in Paduvirk-kottam by the sabha of Pallava narayana 
chaturvédi mangalam in Karai-nadu, a s.d. of Paduvur kottam. 


On the north wall of the Késavap Pérumal temple. Tamil. Chola. 
Rajaraija-Ir.y. 10 (A.D 995). It seems to record the remitted taxes of some 
land donated by a member of the local 4fuziganam for supplying water to a 
matha and for washing it with cowdung. This matha was constructed by 
Kalidasa Somasiyar, a member of ahirigandm. 


On the north wall of the Késavap Pérumal temple. Tamil. Chola. 
Parantaka-I r.y. 40 (A.D 947). Records that the sabha of Kuram in Nirvelur- 
naidu s.d. of Urrukkattukottam met at the tiruvappadi #iktidam in their 
village on the night of the day. They have declared a vyavastha. From that 
year onwards they should pay the land tax on the land in their village including 
the first six categories of land (mudal ant taram) during both the rich and bad 
harvests (P4lum-valum) through their respective Kudumbus. They should 
share the irrigation water commensurate with the cultivable lands of each 
Kudumbus. 


On the north wall of the Kesavap Pérumal temple. Tamil. Pallava. 
Dandivikramavarmanr.y. 12 (A.D. 808). Fragmentary The available portion 


21/06 only the year of the king’s reign sabha of Kuram. 


197 


532/2013 


533/2013 


534/2013 


535/2013 


536/2013 


537/2013 


538/2013 


Ona Pillar in the Siva temple. Tamil. Rattirakulta. Kannaradéva (Krishna 
1). r.y. 15 (A.D. 954). It records gift for food offering to the Peruntirukkoyil 
temple by Adiyyanan, a teacher of Kuram in Nirvélur-nadu s.d. of 
Urrukkatmkottam. 


Ona Pillar in the Siva temple. Tamil. Pallava. It states that the pillar was set up 
by Tottavatti a goldsmith. 


Ona Pillar in the same temple. Tamil. Pallavi. Nrupatungavarman r.y. 21 
(A.D 890). It seems to register an undertaking given by the sabhaiyar of 
Kram, to Peruichi of Nallayur in Perayur-nadu, a s.d. of Oyma-nadu in 
respect of four kafarju received by them for food offerings. 


Ona Pillar in the Siva temple. Tamil. Pallava. Nandivarman Ly. 20(A.D 
866). It records a royal order addressed to the sabhaiyar of Kuram in 
Urrukkattukottam by the king, in connection with the grant of six pattiof 
land called Akkalanimmadipporripadi (queen of Dantivarman, the father of 
Nandivarman) after changing the previous holders of tenancy as archchana 
bhoga to the temple of mahadéva. 


Artha mandapa Pillar in the Siva temple. Tamil. Chola. Aditya-l ry. 27 (A.D 
898). It records that the sabha of Kuram in Nirvélur-nidu s.d. of 
Urrukkattuk-kottam undertook to bum a perpetual lamp in the Peruntirukkoyil 
temple at their village through the samvatsarav #iyam of each year in return 
for the gold they received from a goldsmith of their village, called 
Sri kkavaimangalap peruntattan. 


Artha mandapa Pillar in the Siva temple. Tamil. Pallava. It mentions Sri 
Pallavamarasan and Mamallan. 


Kafichipuram-Chokkisvara temple. 


On the south base of the Sokkisvara temple. Tamil. Chola. U ttamacholar.y. 
15 (A. 985). It records gift of land purchased from maragaratts of Kanchi 
tor daily offerings to the god Karikalachola pillaiyar in the temple of Terkinnda 
nakkar by Achchan senachchan a kaik olaof local resident. 


198 


539/2013 


540/2013 


541/2013 


542/2013 


Tirupparuttikkundrum 


On a beam in the antarila of the Trilokyanatha temple. Tamil. Chola. 
Kulottunga-Ir.y. 46 (A.D. 1116). It registers sale of land, free of taxes, by 
the assembly of Kaitaduppur alias Hastivarana Chaturvedi mangalam to the 
rishi samudavattar at Tirupparutikunru for digging a channel. 


Ona inner face of the wall of the same antarala. Tamil. Chola. Vikramachola. 
ry. 13 (A.D. 1132). Registers sale of land, free of taxes to the Jaina temple by 
the assembly of Vilasar alias Kuvalaiyailada-chaturvédi mangalam in Virpedu- 
nadu. 8 s.d. of Kaliyur-kottam which was a district of J ayangonda Chola 
mandalam. Another sale of land in Tirupparutikuary, a Pallichchandam in 
Virpédu-nadu, to Arambanandi made in the 17th year of Vikramacholadéva 
is also engraved in continuation ofthis inscriptions. 


On the north wall of the store-room in the Trilokyanatha Temple. Chola. 
Rajarija-lIlr.y. 20 (A.D. 1236). It records the construction of a mandapa 
bya brahmana Vimavadugan who was engaged in serving hotel nuts to 
Tvagasamuddirappattaiyar. And also the gift of paddy for early morning 
(Tirppallieluchchi) services to the god. 


On the base of the north wall of the store-room in the same Temple. Tamil. 
Vijayanagar. Bukka-Il (A.D. 1362). It records that the village of 
Mahéndramangalam in the Mavandur parr was granted to the temple by 
the minister Irugappa, the son of general Vaichaya. The gift was made for the 
merit of the king Bukkarajan, the son fo Harthara. 


On the roof of the mandapa infront of the shrine in the same Temple. Sanskrit. 
Vijavanagar. Bukka-II (14” C.A.D.). It records that the mandapa was built 
by the minister Irugappa at the instance of his preceptor Pushpasena. 


On the base of the Verandah in front of the central shrine in the same Temple. 
Tamil. Chola. Kulottunga-Ill ry. 21 (A.D. 1199). It records royal gift fo 20_ 
Véi of land in Ambai as palfchchandam for the temple at Tirupparutkkunram 
at the request made by Mandiyankilan Kulottunga Chola kaduvettkal, an 
officer of the king on behalf of his preceptor (gurukkal) Chandrakirtidévar 
present at Tirupparutikkunru. 


199 


543/2013 


544/2013 


545/2013 


546/2013 


547/2013 


548/2013 


549/2013 


On the west wall of th santi mandapa in the same Temple. Tamil. Chol. 
Rajaraja-lIllr.y. 18 (A.D. 1234). It records gift of land as pallichchandam by 
Vimaraisar alias Tyigasumudra-pattaiyAr to the deity Nayanar 
chemporkunralvar at Tirupparutikkunru as pallichchandam the village of 
Kannipakkam in Virpédu-nadu in Kaliyurk kottam. 


Onthe right entrance in to the same temple. Tamil. Vij ayanagar Krishnadéeva. 
Saka 1440 (A.D. 1518). It records a sale of land and house site by 
Anantaviramamuni, the gurukkal of the Trilokyanatha temple at 
Tirupparutikkunru and Porkunrankilar dévadidévar, the tanattar of the temple 
to one Ariyaraputrar gurukkal the son of Sevagapperumal of Kanchipuram. 


On the base of the Verandah infront of the Trilokyanatha temple. Kannada. 
Vijayanagar Krishnadéva. Saka 1439 (A.D. 1517). It records an exchange 
of the village kotugai belinging to the Jaina temple at Tirupparutikkunru inlien 
of another village, Uvachcheri, for the benefit of the residents of Musiripakkam 
alias Tirumalidéevi agrah#a 


On the northern side of the platform of Kur atree in the same temple. Tamil 
verse. It is a Tamil verse in praise of the kur tree. It states that the tree neither 
grows tall nor becomes short, protect the sceptre of the king, represents 
dharmaand stands infront of the eternal abode of the three munis. 


On the east wall of the compound wall of the Trilokyanatha temple. Tamil. 
Later Pallava. Kopperuijinga-Il. r. 13" C.A.D. It states that the compound 
wall was constructed by Alagiya Pallavan. 


On the northem side of the platform of kura tree in the same temple. Tamil 
verse. Later Pallava. Kopperunjiiga-Il. (A.D. 1243-1270). It states that the 
construction of the altar in stone to the west of the place where the three sages 
reside at Tirupparutikkunru. 


Above the balipitain the right wall of the Muhamandapa in the same temple. 
Sanskrit verse. 14" C.A.D. It mentions a saluation to Vamanacharya 
Mallishenannni. 


200 


550/2013 


551/2013 


552/2013 


553/2013 


554/2013 


555/2013 


556/2013 


557/2013 


558/2013 


On the beams of the mandapa infront of the central shrine in the same temple. 
Tamil. Chola. Kulottunga-IIIr.y. 22 (A.D. 1200). It registers a sale of land, 
free of taxes, for 25 kalarju to the god Tirupparutikkunralvar. 


On the left side of the gopura in the same temple. Tamil. 15-16" C.A.D. It 
registers the grant of 2000 kuli of land as sarvamanya for purposes of worship 
to the god Trilokyanatha at Jina Kanchi. The lands were situated at Parakala 
médupallam, Paricham pattadai. Pallap patradai Sfranam, Ammaiyarkundil, 
Koilam patti, Sikhappuhkundil and Valankoyil. 


Pallankoil 


Pallankoil copper plate charter. Sanskrit and Tamil. Pallava Simhavarman 
ry. 6 (A.D. 546). It records a gift of a village to Vajranandi, a Jaina teacher of 
Paruttikkunru as Pallichchandam. (need more information please, the refer 
book on Pallavar Seppedukal Muppadu) 


Thangi 
On the inner side of the westem wall in the mandapa. Tamil. Saka 1699 (A.D. 
1777). It records the mandapa constructed by Tittar chetti and Mittar chetti 


On the same wall . Tamil. Saka. 1699 (A.D. 1777). It seems to a same infor- 
mation of as above inscription. 


On the same wall . Tamil. 1 8” C.A.D. It mentions Thangi village as a Agrahza. 


Slab set up in near by road, opposite to mandapa. 18* C.A.D. It states that 
the charity established by Tittar chetti and Muittar chetti. 


Karunguli 


Slab set up in the fort. English. British. It records the old fort of muhammadan, 
which was captured for the English by captain Davis in the year 1781.A.D. 


Alambarai 


Slab near Tombs. Tamil. Chola. Virarajéndra. It records that the planting the 
flower trees in the Tirunandwancim of the Jayamalisvara-mudaiya mahadevar 
temple. 


201 


559-560 


561-562/ 


5063/2013 


5064/2013 


5065/2013 


5606/2013 


567/2013 


Kadappakkam 


On the base of the west, south walls of the Arunachalésvarar temple. 17" 
C.A.D. It records the gift of land as a sarvamanyA. 


VEembanur 


On the base of the Eastern side of the muhamandapa in the Muttalamman 
temple. Tamil. Chola. Fragmentary inscriptions. It records that the gift of 90 
sheep for one perpetual lamp to the god Jeyamalisvara in [daikkali-nadu. 
Another record deals that the gift of land as a dévadana in Jayangondachola 
nallur. 


Nallur 


On the eastem wall of the Vinayaka temple. Tamil. Kali 4957 (A.D. 1856). It 
registers that the temple was constructed by Soundara Ammal, wife of 
Vaidyanata pillai, a head man ofthis village. 


Onambikkam 


Bas-relief of the Parsuvanatha temple in the Karuppan Hill. Tamil and Sanskrit. 
8” C.A.D. It mentions that the temple was constructed by Vasudéva Siddhanda 
Badarar. 


Madir 


Slap in the Madhava perumal temple. It mentions Govinda udaiyar, and 
Gomadattu Nayinar. 


Arasar koyil 


On the south kumudha of the central shrine of Sri Varadaraja Perumal temple. 
Tamil. Pandya. Jatavarman Sundarapandya. r.y. 9 (A.D. 1259). It registers a 
gift of land by purchase for 40 pa nam to the same temple by Anaiyar alias 
Adiyamandeva, younger brother of Vanavadaraiyar. 


On the north, west and south walls of the Sri Varadaraja Perumal temple. 
Tamil.Chola. Rajaraja-Illr.y. 21 (A.D 1237). It registers a sale of land to the 
temple for 12 pudumadai, by the certain persons. 


202 


568-569 


570/2013 


571/2013 


572/2013 


573/2013 


574/2013 


575/2013 


576/2013 


577/2013 


On the north kumudha of the central shrine of Sri Varadaraja Perumal temple. 
Tamil. Chola. It records that the sale of land to Sénapathi Alvar temple by 
certain persons. 


On the west, north base of the central shrine in the same temple. Tamil. Pandya. 
Jatavarman Sundaravarman. r.y. 15 (A.D. 1291). It records sale of land be- 
longing 1௦ Kafichi Sokkadevar alias Muttavamana bhattan to the god Sri 
Sénapathi Alvar of Tiruvarasura Nayanar temple at Pattur for27 panam by 
the assembly of Pattur in lieu of dues on certain other lands in his possession. 


சிம்‌ 
On the Easter base of the Artha Mandapa in the Astrapurisvarar tempel. 
Tamil. Parthivendradhi varmar r.y. 10 (A.D. 950). It registers that the gift of 


land to the god Tiruvambangattu mahAdéva by the mahasabhaof Aniur in 
Kalatturk-kottam. 


On the northen base of the Arthamandapa in the same Siva tempel. Tamil. 
Chola. Rajaraja-Ir.y. 25 (A.D. 1010). It seems to register that a sale of land. 
It mentions village name Aniur in Kalatturk-kottam. 


On the north base of the Arthamandapa in the same Siva tempel. Tamil. Chola. 
10% C.A.D. It mention a gift of land for the provision of music during the 
Sribali ceremoney and Amavast day in the temple by Siddapadi Pullatti 
Narasingapiran. 


In the same place. Tamil. Chola. Rajaraja -11 r.y. Nil. Fragmentary 
Inscription. It records that the gift of one kafarju pon for burning a 
perpetual lamp. 


On the western base of the mahamandapa in the same Siva temple. Tamil. 
Chola. Fragmentary. It registers the gift of land for the Szibali ceremoney. 


On the westem base of the Arthamandapa in the same temple. Tamil. Chola. 
Fragmentary. Inscription. It states that the gift of a twilight lamp to the temple 
Aludaiyar in Adiyir alias Satyasraya kulakala-chaturvédimangalam. 


On the south base of the temple. Tamil. Chola. Kulotrurga. ரந. nil. 117 
C.A.D. Fraymentary inscription. It registers the tax-free gift of land. 


203 


578/2013 


579/2013 


580/2013 


581/2013 


582/2013 


583/2013 


584/2013 


585/2013 


586/2013 


On the western base of the central shrine in the same Siva temple. Tamil. 
Chola. Fragmentary Inscription. It mentions a sale of land. 


On the south wall of the mandapa infront of the central shrine in the 
Astrapurisvarar temple. Tamil. Pallava. Kambavarman r.y. 25 (A.D. 907). It 
registers an agreement made by the sabha of Aniyur to burn a perpetual lamp 
before the god Vambankattu mahadévar for the interest on 40 kalarnju of 
gold received by them from Periya Sridhara Kramavittan of Arivili-mangalam, 
a tankiru of Kaliyurk kottam, a member of the auziganam 


On the northem base of the Arthamandapa in the same Siva temple. Tamil. 
Fragmentary. It mentions Tirukkalukkunramudaiyan 


On the westem base of the central shrine in the Védanarayanap Perumal temple. 
Tamil. Fragmentory. Inscriptions. It registers the sale of land by mahasaba of 
this village. 


On the Eastern base of the Arthamandapa in the Siva temple. Fragmentary. It 
seems to register a gift of lamp. 


On the south wall of the Amman shrine in the Astrapurisvarar temple. Tamil. 
Chola. Kulotrwnga-I r.y. 47 (A.D 1117). It seems to register a sale of land by 
the assembly of Adiyur alias Satyasraya kulakala-chaturveédimangalam in 
Kaliyurk kottam,s.d. of Jayangondachola mandalam for a perpetual lamp 
and for offerings etc. to the god. 


On the Wastern base of the Arthamandapa in the same temple. Tamil. Frag- 
mentary. It mentions some brahmana’s name. 


On the West wall of the central shrine in the Védanarayanap Perumal temple. 
Tamil. 13” Century A.D. lt states that the temple of Chittiraméli vinnagar in 
the centre of Adiyur alias Satyasraya kulakala-chaturvédimangalam was the 
gift of the Periya-nadavar. 


In the same place in the same temple. Tamil. Parthivéndiradhivarman r.y, nil. 
Fragmentary Inscription. It records that the sale of land for the S¥ibali 
ceremoney. 


204 


587/2013 


588-589 


590/2013 


591/2013 


592/2013 
593/2013 


594/2013 


595/2013 


596/2013 


597/2013 


On the south wall of the central shrine of the same Perumal temple. Tamil. 
Fragmentary Inscription. It records that the sale of the land for the festival of 
Karthikai. 


On the south wall of the central shrine of the same Perumal temple. Tamil. 
Fragmentary Inscription. It mentions boundaries of some land. 


On the west wall of the central shrine in the same temple. Tamil. Chol. 
Rajaraja-[ ry. 14 (A.D. 999). Register a gift of land to brahmana of the 
village. well versed in Sanavéda by the mahasabha. 


On the west wall of the central shrine of the same Perumal temple. Tamil. 
Fragmentary Inscription. Very much damaged. 


In the same place. Tamil. It states that the gift of 40 kalarju pon. 


On the south wall of the central shrine in the same Perumal temple. Tamil. It 
records a gift of land for the provision of music during rrisand, Palheluchchi 
and S-ibali ceremonies. 


On the south wall of the central shrine in the Vedanarayanap Perumal temple. 
Tamil. 10" Century A.D. Registers a gift of land by mahasabha of Anitrin 
Kalatturk-kottam as bhattavritti to a brahmana, well versed in mimamsa. 


On the north ‘wall of the central shrine in the same temple. Tamil. Chola. 
Rajaraja-lr.y. 21 (A.D. 1006). It mentions to register some provisions made 
for worship and offerings in the Temple of Devéndran by the assembly. 
Mentions Kalattur-nadu in Kalatturkottam. 


On the north wall of the central shrine in the same temple. Tamil. Chola. It 
seems to register some provision for midnight offering to the God. 


On the north wall of the central shrine. Tamil. Chola. Registers a gift of land by 
mahasabha of Aniur in Kalatturk-kottam as bhattavritti to a brahmana, 
well versed in vedas for teach the veda to students and feed them daily; 
without detriment to the money income due therefrom to the Subramanya 


temple at laniyal ( liruttani). 


205 


603/2013 


604/2013 


605/2013 


606/2013 


607/2013 


608/2013 


609/2013 


Nedungunram 


On the north wall of the Arthamandapa in the A gattisvarar Temple. Tamil. 15% 


Century A.D. Fragmentary Inscription. Only Ombadaikkilavi portion 
available. 


On the north wall of the Arthamandapa in the Agattisvarar Temple. Tamil. 
Vijayanagar. Sri Achchudaiya 06 varayar. 16” Century A.D. It records that a 
sale of land for worship to the god Agattisvara-mudaiya Nayinar of 
Nedungunram. 


On the North wall of the central shrine in the Agattisvarar Temple. Tamil. 16” 
Century A.D. Fragmentary Inscription. It register a gift to the god Agattisvara- 
mudaiya Nayinar of Nedungunram for worship, food offering and daily 
activities. 


On the West wall of the central shrine in the Agattesvarar Temple. Tamil. 164 
C.A.D. Fragmentary Inscription. It deals that the gift of 3 panam to the temple 
for daily services and providing oil for lamp. 


On the East wall of the mahamandapa in Agattésvarar Temple. Tamil. 19-20% 
C.A.D. It mentions a coconut plant was planted in Agattiyappar sannadi by 
Viramalai. a local resident. 


Kavandandalam 


On the south wall of the central shrine in Cholisvarar temple. Tamil. Chola. 
Kulottuiga-IlIr.y. 22 (A.D. 1204). It registers a sale of land by the sabhzof 
Sri karana-chaturvédimangalam alias Kavantandalam in Tamanur-nadu. a s.d. 
of Urrukkattukottam in Jayangondachola mandalam to a kaikolaof the 
Irukkunathar koyil at Tiruppattur in C hola-mandalam and his younger brother, 


‘who made over the land to the Karandattan, Kivantandalam- udaiyar alias 


Timvalasjuli udaiyar who had the kanukkak-kani of Kayvantandalam. 


On the south wal! of the central shrine in the same Siva temple. Tamil. 
Chola. Vikramachola. r.y. 5 (A.D. 1123). It registers a gift of land by 
Pungamalachchelvi, wife of Bhamisundaran Xunnaladévan of Kuruchchi in 


206 


610/2013 


611/2013 


612/2013 


613/2013 


0614/2013 


Kiliyur-nadu. a உம. of Cholamandalam to the god of the temple at 
Kavantandalam, a bramadéva in Tamanur-nadu in Urrukkattukottam for 
archchanabhoga and food offering. 


On the south wall of the central shrine in the same Siva temple. Tamil. 
Chola. Vikramachola. r.y. 6 (A.D. 1124). It registers a cash gift for three 
twilight lamps at Tiruvaraisanturai Aludaiyar at Kivantandalam by 
Pangamalaselvi and her two sisters. 


On the west wall of the central shrine in the same Siva temple. Tamil. 
Chola. Vikramachola. ஈர. 6 (A.D. 1124). It records that the temple 
manager Andar Manavachakankadantar brought some lands from the 
mahaabhaot the village paying three ku for the archchanaand oftering to 
the god Kayvantandalam alias chaturvédimangalam. And he paid three kau 
for its exclusion from taxes of above said land. 


On the south wall of the Lakshminarayana temple. Tamil. Chola. 
Korajakésarivarman alias Sri Rajéndra choladeva (Kulottunga-I) r.y. 4 (A.D. 
1073). It records the proceedings of a meeting of the mahasabha of 
Kayvantandalam Tamanur-nidu a s.d. of Urrukkattuk kottam what the 
adhik#ikal chola Muvendavelar was present. 


On the south wall of the Lakshminarayana temple. Tamil. Pallava. 
Kampavarmar. r.y. 14 (A.D. 883). It records the construction of the vishnu 
temple of chaturvédimangalam and the grant of two patti of land and a flower 
garden at Ottankadu village to the temple as archanabhoga by Manasarvvan 
of Kulantir in Véngai-nadu and registers the exemption of all taxes including 
irai and Chorum alu by the sabhaiy# after recciving gold for iraikaval rom 
the donor. 


On the same wall. Tamil. Pallava. Kampavarman r.y. 18 (A.D. 887). 
Registers an understanding by the sabhaiyar of chaturvedimangalam in 
Damanur-nadu, a s.d. of Urrukkattukottam is respect of 30 kalaxju of gold 
the fitness of which was comparable to that the village touch store, received 
from god Perumanadigal of the temple Manasarvva Vishnu griham that they 


207 


615/2013 


616/2013 


617/2013 


618/2013 


6109/2013 


would maintaine the celebration every year of chitirai tiruv செயா festival for 
seven days. providing daily 100 lamps engaging 16 drummers performing the 
sacred bath and offering sacred food offerings for seven days out of the inter- 
est of the first 20 kalanju of gold coming to four kalarjju at the annual rate of 
four manjadi per kafanju. Remaining 10 kalariju out of 30 kalarju, from 
that 10 kalarju coming to 2 kalarjju at annual rate. for supplying one uri of 
oil to the temple. 


On the west wall of the same temple. Sanskrit. Chola. Rajéndra-I. Records 
the construction of a vishnu temple by Manasarvvan. He entrusted together 
with some land to Narayanamuni of the Alréya gofra. 


On the north and west walls of the same temple. Sanskrit and Tamil. Chola. 
Rajendra-l. r.y. 4 (A.D. 1016-17). It refers to the gift of lands to the temple 
of god Rajéndrachola. Isvaramudaiya-mahidéva at the village 
chaturveédimangalam Kayvintandalam in Damanur-nidu a உ.ம்‌. of 
Urrukkattuk kotram in Jayangondachola mandalam by the sabha of the 
village. The temple of Rajéndrachola-Isvaramudaiya mahAdévar koil con- 
structed in the name of king ‘Rajendra-I’ by Vallalankandan Pichchan of Vaiktir. 


On the north wall of the central shrine in the same Perumal temple. Tamil. 
Chola. Koparakésarivarman r.y. 1 5. In complete inscription. The available 
portion mentions the mahasabha of chaturvedimangalam alias 
Kayvantandalam in Tamanur-nadu a s.d. of Urrukkattuk kottam. 


On the west kumudha of the central shrine in the Lakshminarayana temple. 


Tamil. 11-12th centuary A.D. It mentions a measuring rod mélanai mudal 
kol. 


Todur 


On the celling of the Artha mandapa in the Kandap ponniyamman temple. 
Tamil. A.D. 1891. It states that the village goddess of Ponniamman temple at 
Todur, constructed by lecal residents. clan of Kshatriya. 


208 


020/201 


621/2013 


622/2013 


623/2013 


624/2013 


625/2013 


626/2013 


627/2013 


628/2013 


A slab set up in the field. northem side of the Siva temple. lamil. 11 mentions 
village name called as ‘ [odu-ur’ 


Lindel in the Siva temple. Tamil. A.D. 1929. It records that the temple con- 
structed by Tirumalainar, a local resisdent. 


Pichchivakkam 


A slab paving in the central shirne floor of Pattamudisvarar temple. Tamil. 
Parthivendiravarman r.y. 10 (A.D. 968). It records that the gift of land to the 
god of Pichchipakkam by Budi sarman a headman of the Kunnam Pakkam 
and his younger brother. 


A slab paving in the western prakara of Pattamudisvarar temple. Tamil. 
Parthivendratipati r.y. 13 (A.D. 971). 1 mentions king’s name and regnal year 
only. 


A slab paving in the southern prakara in the same temple. 10" Century A.D. 
Registers a gift of land for maintenance of Ambalam (place of sabhametting 
hallortemple) 


On the north wall of the Paramananda valll shrine in the Pattamudisvara temple. 
Tamil. It states that the gift of 60 sheep for two and hall lamps. 


A slab paving in the western prakara of the same Siva temple. Tamil. 
Parthivendiravarman r.y. 10 (A.D. 968). It registers the gift of land for main- 
tenance of the Ambalam in Pichchipakkam. This ambalam was con- 
structed by Madiyarmirai, the head man of the Vilattur in Asampulilai, a s.d. 
of Tamark kottam. 


On the east wall of the prakara of Patramudisvarar temple. Tamil. It states 
that the gift of sheeps for buring of lamp. 


On the outer wall of the south prakara of Pattamudisvarar temple. Tamil. saka 
1836 (A.D. 1914). It records that the temple was constructed by Tiruveénkata 
mudaliyar, a clan of Vellala community with the effort of Rice Dural, than 
district collector of Chenglepet. 


209 


029/2013 


630/2013 


0631/2013 


632/2013 


Somangalam 


On the north, west and south wall of the Saundararaja-perumal temple. Tamil. 
Choladéva. Rajakésarivarman alias Sri Rajendra choladeva (Kulottunga-I) 
r.y.3 (A.D. 1073). It records gift of land for the deity Timchchitra-kutattu- 
Alvar in SOomangalam alias Rajasikhamani-chaturvédimangalam by the 
mahasabha of the village. The gift were intended for various services, 
offerings ans evening lights as also for the tiruman-jana ceremonies of the 
deity during Uttar ayana and Dakshinayana. The Vaishnavas attending the 
festival were to be fed from out of the land gifted. The land gifted were from 
echchornt-karninel verti, 1407. nirvari and ufavirui or any other kind 
of tax. Somangalam was in Maganur-nadu in Chengattuk-kottam in 
Jayangondachola-mandalam. 


On the east wall of the mandapa in front of the Soma-nathesvara temple. 
Tamil. Chola. Rajadhirajadéva (Rajadhiraja-II) r.y. 11 (A.D. 1174). It 
registers gift of two cows by Chandrasekharan a kara rattan of Perumunaiyur 
in Ikkattuk-kottam for a lamp to the temple of SOmesvaramudaiyar in 
Somangalam in Puliyur-kottam in Jayangondachola-mandalam. The 
agreement to burn lamps was undertaken by the Shabrahmana Kausikan 
Uyyakondan alias Panmaheésvara bhattan, who also attested the record. 


[n the same place. Tamil. Chola. Kulottunga-IIl ஈர. 14 (A.D. 1192). It 
refers to the breaches in the bunds of a lake in Somangalam alias 
Parichanativana-chaturvedimangalam on account of heavy rains in the 12th 
vear of Kulottunga-ll and again in the 13th year. The lake bunds were set 
right by Tiruchchura-kannappan Tiruvégambamudaiyan Kaman 
Kandavanavan from whom the mahasabha of the village reccived forty 
palankasu for the annual repairs including digging of pits and raising of bunds 
of the tank. 


In the same place. Tamil. Chola. Kulottunga-Illr.y. 28 (A.D. 1026). It 
registers gift of one palankasit from SingAndi oil-monger of Attippattu for 


210 


633/2013 


634/2013 


635/2013 


636/2013 


burning an evening lamp in the temple of Somésvara. The Sivabr ahmaras of 
the temple Ambalakkuitta-bhattan. and Uyyakondi received the amount for 
carrying out the terms of the gift. 


In the same place. Tamil. Chola. Sri Tribhuvanavirisvaradéva Kulottunga-IIl 
ry. 28 (A.D. 1026). It registers gift of two palankast from Udaiyapillayandar 
for a twilight lamp to the temple of Somesvaramudaiya-Nayanar in 
Somangalam. Two of the bhattas of the temple undertook 10 look after the 
burning of the lamps from the month of Panguni of that years. 


In the same place. Tamil. Chola. Rajarajadeva (Rajaraja-IID) r.y. 6 (A.D. 
1224), It registers gift of five cows for supply of curd to the temple of 
Somesvaramudaiya-Nayanar in SOmangalam in Kunrattur-nidu a 8.0. of 
Kulottunga Chola valanadu, which was a district of Puliyur- -kottam in 
Jayangondachola-mandalam by Kulotmngachola kannappan Adinayan 
Nilagangaraiyan Ullarilnallan Kalingattariyan. 1. he tinvunnaligai members 
agreed to carry out the terms of the gif. 


On the west and south walls of the central shrine in the Somnadeswara temple. 
Tamil. Pandya. Sundrapandya. It records that the gift of land for special 
worship and food offering on the birthday of Nilagangaraiyan, to the god 
Somisvaradevar at Somangalam alias Rajasihamanich-chaturvédimangalam 
in Kunrattur-nidu a s.d. of Puliyur-kottam alias Kulottunga Cholavala- 
nadu by Nangaiyalvan of Alisippakkam residing at Perungalattur in 
Nedungunra-naduy, a 5.0. of Puliyur-kottam. 


On the north, west and south walls of the central shrine in the same temple. 
Tamil. Vijayanagara. Mallikarjunarayar. It states that the tax-free on 
Idankaivarikal to the kaikola community, those who are residing at 
Tirumadaivilagam of Somesvara temple and resident plots of Tiruvidaiyattam 
of Alagiyaperumal temple. 


211 


637/2013 


0638/2013 


On the south kumudha of the central shrine in the same temple. Tamil. 
Vijayanagar. Sri Virapratapadévan. 15th century A.D. It registers the 
Tirumadaivilagam residential houses were vaccant for long time, kaikolas 
and other community should be resettled at madavilzeam. 


On the north kumudha of the central shrine in the same, temple. Tamil. 
Vijayanagar. Sri Virapratapadévan. 1 5th century A.D. It records that a sum 
of 5 panam per tari for tax from kaikola community was to be used for 
offering. 


212 


சொல்லடைவு 


கொல்‌ பக்க எண்‌ 
வரி எண்‌ 

ஸதத்தியப்பர்‌ சன்னதி 146-1 
அகரம்‌ தாங்கி 94-1, 95-3 
அங்கரங்க போகம்‌ 191-7 
அசம்புழலை விளத்தூர்‌ கிழவன்‌ 168-16, 
172-7 

அந்தராயம்‌ 52-8 
அமண்சேர்க்கை 89-29 


அமனிநாராயண சதுர்வேதிமங்கலம்‌ 


அம்பலப்பட்டி 170-3 
அம்பலக்‌ கூத்தப்பட்டன்‌ 183-3,184-4 
அம்பலபுறம்‌ 128-2 
அம்பை 75-2 
அம்மாவசி காலம்‌ 113-1 
அம்மையார்‌ குண்டில்‌ 86-4 


அரசூர்‌ கிழவன்‌ வேளான்‌ மதுராந்தகன்‌ 49-3 


அரிகுலவாரணம்‌ 178-5 
அரிவிலி மங்கலம்‌ 119-3 
அருமொழி தேவன்‌ 'அளவை' 25-35 
அருமொழி தேவன்‌ நாழி 178-3 
அர்ச்சனா போகம்‌ 149-1 
அர்ச்சனை 152-1 
அலகு நிலைப்படி பொன்‌ 5-13 
அழகியபல்லவன்‌ 82-2 


அழிசிபாக்கமுடையான்‌ நங்கையாழ்வான்‌ 


காக்கு நாயகன்‌ 187-2 
அளவு கோல்‌ 163-1 
அறையோலை 89-36 
அனந்தவீரிய வாமன முனிவர்‌ 78-6 
அன்றாடு நற்காசு 110-2 


213 


கொல்‌ பக்க எண்‌ 
வரி எண்‌ 
அன்றாடு நற்புதுமாடை 105-3 
அன்னீர்‌ 3-26 
ஆசாரியன்‌ ஆதிய்யணன்‌ 62-10 
ஆடவல்லார்‌ அபிமானமேரு 
விடங்க தேவர்‌ 6-26 
ஆடுங்கூத்தன்‌ படுக்கன்‌ 171-2 
ஆண்டி பெருமாள்‌ 107-1 
ஆதனபாக்கத்து திருவேங்கட பட்டன்‌ 103-1, 
110-3 
ஆதித்த வாரப்‌ பெரும்பலி 17-11 
ஆதியூராந சத்யசிரய குலகாலச்‌ 
சதுர்வேதி மங்கலம்‌ 116-3,124-17 
ஆநியூரான சத்யாசிரய குலகால 
சதுர்வேதி மங்கலம்‌ 126-2 
ஆயம்‌ சர்வமானியம்‌ 191-8 
ஆரூர்‌ உடையான்‌ வைத்தியநாதன்‌ 51-4 
ஆலிக்கொன்றைக்‌ கேசவ பட்டன்‌ 55-2 
ஆளுங்கணம்‌ 57-1 
ஆனி ஊர்‌ 117-1, 119-2,137-1 
ஆநி ஊர்‌ 112-1 


ஆனையான்‌ ஆன அதியமான்‌ 103-1 


இடையாற்றுப்பாக்கமான ராஜவிச்சாதிர 


சதுர்வேதிமங்கலம்‌ 53-1,54-1 
இரணகுரவிள ஈகம்‌ 179-5 
இரணியன்‌ 103-2 
இரவைக்கு போனகம்‌ 160-9 
இராசேந்திர விளை நிலம்‌ 110-2 
இராசேன்திர சோழவதி 148-4 


இரா விழுப்பரையன்‌ பெண்பிள்ளை 


உமையாண்டை 13-3 
இருகப்ப தண்டரிபதி 74-1 
இருகப்ப மகாபிரதானி 73-3 
இருக்குநாதர்‌ கோயில்‌ கைக்கோளன்‌ 147-3 
இருங்கண்டி இருஷிகேசுவக்‌ கிரமவித்த 

சோமாசியர்‌ 59-2 
இருங்கண்டி எறநாராயண கிரமவித்தன்‌ 55-2 
இளநிறஞ்சிவப்பு பொன்‌ 5-15 
இறைகாவல்‌ 155-2 
இறையிலி தேவதானம்‌ 3-24 
இஷபவாகன தேவர்‌ 7-42 
இஷபவாஹன நம்பிராட்டியார்‌ 8-47 


ஈக்காட்டுக்‌ கோட்டத்து 
பெருமுனையூர்‌ ஆன 
உலகளந்த சோழச்‌ சதுர்வேதிமங்கலம்‌ 182-2 


உச்சம்பொழுது 160-9 
உச்சியம்போது 55-1 
உச்சிம்போதுத்‌ திருவமிர்து 25-35 
உடுக்கை வாசிப்பான்‌ 18-17 
உண்டிகை 155-2 
உண்ணாழிகை உடையார்கள்‌ 25-39 
உண்ணாழிகைப்பறம்‌ 156-2 
உத்தரமயநம்‌ 161-15 
உய்யக்கொண்டார்‌ வளநாடு 24-25 
உய்யவந்த பெருமாள்‌ கோயில்‌ 110-3 
உருத்திரபட்டன்‌ 12-5 
உரோடகம்‌ 2-7, 5-8, 11-24, 


12-2, 13-2, 20-10, 27-7, 31-8, 
33-13, 35-4, 39-5, 41-6, 43-2 


உவச்சர்‌ 18-17 
உழுங்குடிகள்‌ 24-31 
உள்ளைக்‌ கால்‌ 21-29 


ஐனர்‌ பிராமணன்‌ வலியடக்கி தோளானான 
ஆயிரபட்டன்‌ 39-6 

ஊற்கால்‌ 185-7 

ஊற்றுக்காட்டுக்‌ கோட்டம்‌ 42-9,55-1,58-1, 


60-1,62-7, 65-3, 67-6,147-1, 
149-1, 153-3, 156-1, 160-6, 162-1 


எங்களூர்‌ காலளவு கோல்‌ 354 
எச்சோறு 24-29 
எயில்‌ நாடு 77-5 
எயிற்கோட்டம்‌ 49-3,75-2 
எல்லைக்குறி தறித்த சூலைக்கல்‌ 52-6 
ஏத்த கடமை 72-0 
ஏத்தச்செறு 178-5 
ஐப்பசி விஷு 161-15 
ட்டங்காடு 155-1 
ஒபிள உவச்சேரி 80-1 
ஓய்மா நாடு 64-6 
கச்சிப்பேட்டு அதிகாரிகள்‌ 58-1 
மீனவன்‌ மூவேந்தவேளார்‌ 
காஞ்சிசொக்கத்‌ தேவரான 
சுத்தவாமனபட்டன்‌ 109-1 
காஞ்சி வாமன பட்டன்‌ 103-1 
கடப்பாக்கம்‌ 98-1 
கடமை,குடிமை 85-2 
கடம்பங்கால்‌ 2-20 
கடவூர்‌ அரிந்தமநல்லூர்‌ உடையான்‌ நீலன்‌ 
வெண்காடன்‌ 24-26 
கட்டளைக்கல்‌ 11-25 
கடும்பிடுகு மேற்காப்பு 70-1 
கணக்கன்‌ 18-18 
கண்ணமுதைய கிழவன்கொல்லை 2-14 
கண்ணம்பாக்கிழான்‌ பூதிசர்மன்‌ 167-8 
கந்தாடை ஸ்ரீவாஸுதேவ பட்டன்‌ 147-2 
கரடிகை 113-1 
கரணத்தான்‌ சந்திரசேகரன்‌ 182-3 
கரிகாலப்பிள்ளையார்‌ 70-13 
கருங்கணங்‌ கிழவன்‌ சட்டி சன்மன்‌ 15-16 
கருப்பேரி 149-2 
கல்லிக்கரை செய்ய 181-3 


கல்லியும்‌ அடைச்சும்‌ 24-30 குலோத்துங்க சோழக்‌ கண்ணப்பன்‌ 185-5 
கவரி பிணாக்கள்‌ 18-18 குளங்கொள்ளிசெறு 178-4 
கவசிக்‌ கோத்திரத்து குளனூர்‌ 155-1 

ஆளவந்தார்‌ பட்டன்‌ 12-5,13-4 குறுச்சி உடையான்‌ பூமிசுந்தரன்‌ 
கவுசிகன்‌ உய்யக்கொண்டான்‌ 182-5 கண்ணாள தேவன்‌ 149-1 
களத்தூர்‌ கோட்டம்‌ 111-1, 112-1, குற்றேந்தம்‌ 24-31 

119-2, 124-16, 135-3, 137-1 குன்றத்தூர்‌ நாடு 180-1, 185-3, 

கற்பகப்பிரியன்‌ 59-2 189-2, 190-4 
கன்றூர்‌ நாடு 1-35,15-10,41-6 சுவடையிறைச்சம்‌ 24-91 
காஞ்சிபுரமானகரம்‌ 70-1 கூரமாகிய வித்யாவிநித 
காசிப கோத்திரத்து உருத்திரபட்டன்‌ 13-4 சதுர்வேதிமங்கலம்‌ 95-1, 58-1 
காணிக்கடன்‌ 17-12 கூரம்‌ 60-1, 61-1, 62-9, 
காண்ணிப்பாக்கம்‌ 76-1 க்வி 
காமக்கோட்டப்புறம்‌ 167-5,172-4  கூவத்துக்குப்‌ போனப்‌ பெருவழி 2:19 
காய்வான்தண்டலம்‌ 151-3,152-1 கூவமான தியாக சமுத்திர நல்லூர்‌ டது 
காய்வான்‌ தண்டலமுடையான்‌ ஆன கூவமான மதுராந்தக நல்லூர்‌ 15-10 

திருவலஞ்சுழி உடையான்‌ 147-2 கூற்று நெல்‌ 24-30 
காரை நாடு 97-1 (கணி வாய்க்கால்‌ 24-28 
காவந்தண்டலமாகிய ஸ்ரீகரணச்‌ 

சதுர்வேதிமங்கலம்‌ 147-1, 149-1 கைகோள எல்லை படை 48-2 
காலளவுறை பறி கூலி 17-13 கைக்கோளர்‌ 189-2,191-6,192-2 
காலியூர்‌ கோட்டம்‌ 75-2, 76-1 கைக்கோளற்கு இடங்கைவரி 
காளம்‌ 113-1,133-3 சறுவமானியம்‌ 1994 
அன்னக்‌ ல்‌ வணி 57-2 கைக்கோளன்‌ ஈசானதேவன்‌ 147-3 
கிராம தேவி கந்த பொன்னியம்மன்‌ 164-6 த த 
வர்க்கக்‌ ஹ்‌ ப. கொடிப்பிடப்பார்‌ 19-21 

. *டூராகிய சோழச்‌ 

கிளியூர்‌ நாடு தத்ர பரண 11-35 
கீழ்புஞ்சி 115-1 கோட்டூழார்‌ நயினான்‌ 79-34 
குசவன்‌ 27-3 கோநேரி 49-3 
குடிஞைக்‌ கல்‌ 5-10 கோநேரி நாடு 49-3 
குடிநீங்கா காணி 187-2 கோமடத்து நயினார்‌ 102-2 
குடும்பு 60-4 கோமாளிக்‌ கோன்‌ பொன்னம்பி 174-1 
குமாரக்‌ கிரமலித்தன்‌ ஆன கோயிலாம்‌ பட்டி 86-4 
மாடம்பாக்கத்து திருப்பொரி கிரம வித்தன்‌ கோவிந்த உடையார்‌ 102-1 
குழுமூர்‌ சேட்டய கிரமவித்தன்‌ 55-1 கோவிந்தசிவன்‌ ஆன 
குருக்கள்‌ சந்திரகீர்த்திதேவர்‌ 75-1 ஸ்ரீகாவைய்பட்டுடையான்‌ ம்‌, 


215 


சங்கரபாடியான்‌ சாத்தன்‌ மாகண்டனான 


சிவலோக சுந்தர மாயிலெட்டி 33-14 
சங்கரபாடியான்‌ நாரணன்‌ செல்வன்‌ 

மணவாட்டி வாசவி 31-9 
சங்கு 113-1 
சந்திரசேகரன்‌ இரவியான 

சோளேந்திரசிங்க ஆசாரி49-6 
சவந்ந அருளாள பட்டன்‌ மகள்‌ 

ஆண்டமைச்சானி 53-2, 54-2 
சவாதிப்ப நாயகர்‌ 164-33 
சவுந்தர அம்மாள்‌ 100-5 
சற்கரை 373 
சன்தி விளக்கு 150-2 
சாத்திரங்கள்‌ 130-3 
சிகப்பு குண்டில்‌ 86-4 
சித்தபாடி புல்லத்தி நரசிங்க பிரான்‌ சிவன்‌ 
113-3 
சித்திரமேழி விண்ணகர்‌ பெரிய நாடவர்‌ 128-7 
சித்திரைத்‌ திருவோணம்‌ 156-2 
சித்திரை விஷு 1671-15 
சில்லிறை 3-27,24-29 
சிவபண்டாரிகள்‌ 25-40,31-11,33-16 
சிவபுரத்து கைகோள எல்லை படை 48-2 
சிவபுரத்து மகாநகரத்தோம்‌ 35-4 
சிவபுரத்து மாநகரத்தோம்‌ 39-5 
சிவபுரம்‌ 23-23, 20-28 
சிவயோகி 42-10 
சிறுகாலைக்‌ கறியமுது 160-9 
சிற்றரையர்‌ பூதூரான 

ஸ்ரீமதுராந்தகச்சேரி 15-10 
சிற்றரையர்‌ பூதூர்‌ 2-17 
சீபண்டாரத்து குருக்கள்‌ 78-6 
சீரணம்‌ 86-3 


137-2, வல 1 554 


49-4 


சுப்ரமண்ய தேவர்‌ 
சுரபி இடையன்‌ பங்கிபுஞ்சி 


சூளை ஏத்தம்‌ 2-10 


216 


சூரியன்‌ மாதேவடிகள்‌ 23-24 
செங்கற்பட்டு ஜில்லா கலெக்டர்‌ 

ரைஸ்துரை 176-22 
செங்காட்டுக்‌ கோட்டம்‌ 44-1,187-3 
செந்நீர்‌ 85-3 
சேசகண்டிகை 113-1 
சேலையூர்‌ 143-5 
சேவகப்பெருமாள்‌ புத்திரர்‌ அரியரபுத்திரர்‌ 78-8 
(கே மங்கலமான பஞ்சநதிவாண 

சதுர்வேதிமங்கலம்‌ 180-1 
சோமங்கலமான ராஜசிகாமணிச்‌ 

சதுர்வேதிமங்கலம்‌ 177-3, 182-2, 


183-2, 186-1, 189-2, 192-1 
சோமனாத பட்டன்‌ மகள்‌ 


உய்யக்கொண்டி 183-.184-4 
சோமன்‌ குமரன்‌ ஆன மதுராந்தக 

காடவராயன்‌ 36-1 
சோழ மண்டலம்‌ 24-25 


சோழவிச்சாதிர சருப்பேதி மங்கலத்து 


மகாசபை பெருமக்கள்‌ 41-7 
குஞ்சி கிருஷ்ணபட்டன்‌ 85-3 
தட்டான்‌ தொதவத்தி 63-1 
தட்டுக்கால்‌ 24-28 
தட்சிணமயநம்‌ 161-15 
தமனூர்‌ நாடு 147-1,149-1, 153-3, 

156-1,160-6, 162-1 
தருமக்குரா 118-2 
தறிக்கு பேராயம்‌ 191-6 
தறி ஒன்றுக்கு அஞ்சு பணம்‌ 192-2 
தனியூர்‌ ஸ்ரீமதுராந்தகச்‌ 

சதுர்வேதிமங்கலம்‌ 105-1 
தன்ம கட்டளைக்‌ கல்‌ 5-11 
தூமர்க்கோட்டம்‌ 167-14 
திச விளக்கு 12-6 
திமிலை 113-1 
திரிசந்தி 133-2 


திரிபுரவிஜயரான சிவபுரச்‌ செல்வர்‌ 35-4 
திருக்காணிஸ்வரமுடைய மகாதேவர்‌ 51-5 
திருக்காதிற்‌ சாத்தி அருளும்‌ தோடு 6-29 








திருக்காற்க்காறை 7-31, 7-46 
திருக்கைய்காறை 7-30, 7-45 
திருக்கோயிலிற்‌ படாரர்‌ 66-22 
திருச்சித்திரக்கூடத்தாழ்வார்‌ 177-3 
திருச்சுரக்‌ கண்ணப்பன்‌ 
திருவேகம்பருடையான்‌ காமன்‌ 
கண்டவானவன்‌ 180-1,2 
திருச்சுற்றுமாளிகை 25-35 
திருச்செவி மலர்‌ 6-20 
திருநந்தவனம்‌ 97-5 
திருநுந்தாவிளக்குபட்டி 540-3 
திருப்பதியம்‌ பாடுவான்‌ 18-17 
திருப்பரிசட்டம்‌ 35-4,161-13 
திருப்பருத்திக்குன்று நாயினார்‌ 
திறையிலோய்க்கநாதர்‌ 77-5 
திருப்பருத்திக்குன்று நாயனார்‌ திரைலோக்ய 
வல்லபார்‌ 123 
திருப்பருத்திக்குன்றில்‌ நாயனார்‌ 
செம்பொற்‌ குன்றாழ்வார்‌ 76-1 
திருப்பள்ளி எழுச்சி 72-5 
திருப்பள்ளித்‌ தொங்கலிடுவார்‌ 18-18 
திருப்பள்ளித்தாமம்‌ பறித்துத்‌ 
தொடுப்பான்‌ 18-19 
திருப்புகைக்குக்‌ குங்குலியம்‌ 161-14 
திருப்புத்தூர்‌ 147-3 
திருப்பொரிபட்டன்‌ 108-4 
திருப்பொற்கை ஈச்சொப்பி அலகு 6-22 
திருப்பொற்‌ கொள்கை 5-9 
திருப்போகிக்‌ கிரமவித்தன்‌ 118-1 
திருமண்டபம்‌ 85-1 
திருமதிள்‌ 82-1 
திருமலை 6-25 
திருமலை அழகிய பெருமாள்‌ 
திருவிடையாட்டம்‌ 189-2 
திருமலைதேவிபுரத அக்கிரகாரம்‌ 80-2 


திருமுகம்‌ 89-33 


திருமுற்றம்‌ 11-28, 44-4 
திருமெய்காப்பார்‌ 18-18 
திருமெய்ப்பூச்சு 161-14 
தியாக சமுத்திரப்பட்டையார்‌ 72-2 
தியாக சமுத்திரபட்டையர்‌ ஆன 
வீமரைசர்‌ 76-2 
திருவத்த யாமம்‌ 124-27 
திருவபிஷேகம்‌ 6-26, 7-42 
திருவம்பங்காட்டு மகாதேவர்‌ 111-1,119-3 
திருவரங்கச்சானி 150-2 
திருவழுந்தூர்‌ நாடு 24-26 
திருவரசுரம்‌ பெருமாள்‌ கோயில்‌ 

ஸ்ரீசேனாபதி ஆழ்வார்‌ 105-2, 109-1 
திருவரசுரம்‌ பெருமான்‌ 103-1 
திருவாணை 85-3 
திருவாபரணம்‌ 7-02, 178-3 
திருவாய்ப்பாடி ஸ்ரீகூடம்‌ 60-2 
திருவாய்க்கேழ்வி உடையான்‌ 18-17 
திருவாராதனை 160-8, 161-14 
திருவாராதனை செய்வான்‌ 17-15 
திருவிடையாட்டக்‌ கொல்லை 107-2 
திருவுண்ணாழிகை 185-5 


திருவுண்ணாழிகை உடையார்கள்‌ 
18-15, 31-11, 33-16, 62-13 


திருவூரகத்தாழ்வார்‌ நிலம்‌ 70-2 
திருவேகம்பபட்டன்‌ 71-3 
திருவேட்டை 36-2 
திருவேங்கடமுதலியார்‌ 176-20 
திருவொற்றியூர்‌ கிரமவித்தன்‌ 55-2 
திருவோணத்‌ திருவிழா 153-4 
திருவோணம்‌ 178-5 
தீத்தார்‌ செட்டி 92-5, 93-0,95-4 
துளை நிறைக்‌ காசு 20-27 
துளை நிறை பொன்‌ 11-26 
தூண்‌ 63-3 
தற்க்கிருந்த நக்கர்‌ கோயில்‌ 70-3 
தென்னம்பிள்ளை 146-2 


முசூவகன்மிகள்‌ பண்டாரம்‌ 42-10 
தேவகோட்டை வயிரவன்‌ 
ஆச்சரி ஸ்தபதி 176-27 
தேவதானம்‌ நகரம்‌ சிவபுரம்‌ 31-9, 33-13 
தேவராய உடையாற்‌ நிரபப்படி 190-4 
தேவர்கன்மிகள்‌ 25-40, 33-16 
தேவர்‌ பண்டாரம்‌ 11-25, 24-25, 
43-2, 46-2 
தேவேந்திரன்‌ 135-4 
6ிதூடுவர்‌ 164-5 
தொண்ட மண்டலம்‌ 175-6 
கரக்கணக்கு காணி 39-6 
நகரக்கரணத்தான்‌ 39-6 
நகரம்‌ காஞ்சிபுரம்‌ 77-5 
நஞ்சை புஞ்சை 143-6 
நடுவில்‌ திருமுற்றம்‌ சித்திரமேழி 
விண்ணகர்‌ 125-6 
நடுவில்‌ ஸ்ரீகோயில்‌ 55-1 
நடுவில்‌ ஸ்ரீகோயில்‌ வீற்றிருந்தாழ்வார்‌ 153-3 
நம்பிராட்டியார்‌ 7-33 
நம்மூர்‌ தெய்வமாயுள்ள தேவேந்திரன்‌ 135-4 
நரசிம்ம அய்யர்‌ 176-23 
நரபயன்‌ ஆணத்தி 90-64 
நல்லாயூர்‌ 64-7 
நல்லான்‌ கலிங்கத்தரையன்‌ 186-6 
நல்லூர்‌ 100-2 
நற்பழங்காசு 183-5,184-7 
நாட்டுக்‌ கைக்கோள முதலியார்‌ 189-2 
நாராயண கிரமவித்தன்‌ 133-1 
நாலாயிரப்பிரியன்‌ 104-4 
நித்தவிநோத வளநாடு 51-3 
நிருபத்யசர்மன்‌ 167-11 
நிலவிலையாவனம்‌ 2-7 
நீ தியாகபட்டி த] 
நீர்விலை 85-3 
நீர்‌ வேளூர்‌ நாடு 42-9,43-1,46-1 


55-1,58-1,60-1,62-8,67-7 


218 


நீலபாடி 89-40 
ருட்டஞ்சி புற்றமஞ்சி மானியம்‌ 79-30 
நெடுங்குன்றத்து நயினார்‌ 
திருவகத்தீசுவரமுடைய நயினார்‌ 143-4 
நெடுங்குன்றம்‌ 143-4 
நெடுங்குன்ற நாடு 187-2 
நூலாயம்‌ 191-6 
பச்சை 5-15 
பஞ்சம்‌ பட்டடை 86-2 


பஞ்சநதிவாணன்‌ அருணகிரிப்‌ பெருமாள்‌ 





நீலகங்கரையன்‌ 186-1 
பஞ்சாசாரியர்‌ 18-16 
பட்டடை 191-6 
படப்பை 107-2 
படுவூர்‌ கோட்டம்‌ 5/5] 
பண்டாரத்து தரவு 11-39 
பண்டாரி 18-18 
பதிநாற்‌ சாண்‌ கோல்‌ 53-4 
பதியார்‌ 18-16 
பதினறு சாண்‌ கோல்‌ 149-2 
பரிகாரஞ்‌ செய்யும்‌ மாணி 160-8 
பருப்பமுது 160-10 
பலதளி தேவதானம்‌ 187-3 
பல்லவ நாராயண சதுர்வேதிமங்கலம்‌ 57-1 
பல்லவர்‌ கோன்‌ 83-2 
பழந்திருவிடையாட்டம்‌ 103-2 
பழந்தேவதானம்‌ 17-12 
பறகால மேடு பள்ளம்‌ 86-2 
பள்ளிச்சந்த இறையிலி 75-2 
பள்ளிச்சந்தம்‌ 73-4,76-1,89-30, 

90-4,187-3 
பள்ளப்பட்டடை 85-3 
பள்ளியெழுச்சி 133-2 
பன்னிருசாண்‌ கோல்‌ 57-3 


பாசாலிக்‌ கிழவன்‌ சேந்தன்‌ தணியமலை 
23-24 


பாசாலி நாடு 23-24.36-1 


பாசாலி வீரர்‌ உத்தமசோழன்‌ 


கங்கைகொண்டார்‌ 36-1 
பாடவியன்‌ 18-17 
பாண்டியன்‌ கயத்தெல்லை 90-46 
பாதசாயல்‌ சத்த 
பாரசிவன்‌ கோட்டை 178-5 
பாலாறு 221, 75-11 
பான்குழி தேன்கால்‌ 178-5 
பிிச்சிபாக்கம்‌ 167-7.172-5 
பிச்சிவாக்கம்‌ 1257 
பிடாரிப்பட்டி 187-3 
பிடாரி பூமி 129-3 
பிரமதேயம்‌ காய்வான்‌ தண்டலமாகிய 

சதுர்வேதிமங்கலம்‌ 153-3 
பிரம்மஸ்தானம்‌ 160-7 
பிள்ளை நங்கை 150-2 


புத்தூர்‌ பொற்றைக்‌ கொண்ட கண்டனேரி 
55-2 

53-3,54-2 

புரிசைத்‌ திருப்படக்காடுடைய மகாதேவர்‌ 49 


புரிசை ஊரோர்‌ 


புரிசை நாட்டுக்‌ கப்பிமான கொட்டூர்‌ 41-7 

2-7,5-8,11-24, 
122,13220-1025-28, 27-11 
31-8,33- 13,35-4,41-6,43-2,49-3,53-1 


புரிசை நாடு 


புலிகிழார்பட்டி 90-57 
புலியூர்‌ கோட்டம்‌ 182-1 
புலியூர்‌ கோட்டமான குலோத்துங்க 
சோழவளநாடு 185-2,186-1,190-3 
புழுக்குக்கறி 160-10 
பூங்கமலச்‌ செல்வி 149-1,150-1 
பூமரம்‌ 97-6 
பூமிவிலை பிரமாணக்‌ கைச்சாத்து 105-2 
பூமிவிலை பிரமாண தீட்டு 103-1 
பூமிவிலையாவணம்‌ 41-6 
பரிய பிள்ளை 148-3 
பெருங்குளத்தூர்‌ 187-2 





பெருநகர்‌ நாடு 89-28 
பெருந்தட்டான்‌ 67-10 
பெருந்திருக்கோயில்‌ 68-12 
பெருந்திருவமுது 36-2,62-12 
பெருந்தேவன்‌ 104-4 
பெருவாய்க்கால்‌ N 24-29 
(பபராயூர்‌ நாடு 64-6 
பேர்க்கடமை 109-1 
பொத்தகப்படி 55-2 
பொரித்தறி 160-10 
பொற்குன்றங்கிழார்‌ தேவாதிதேவர்‌ 78-6 
மகசிர பொற்காளி பட்டன்‌ 57-2 
மகாமண்டபம்‌, நீராழிப்பத்தி 176-26 
மகேந்திரமங்கலம்‌ 73-4 
மடவிளாகம்‌ 27-17 
மடைவிளாகம்‌ 97-5 
மண்டியங்கிழான்‌ குலோத்துங்க 

சோழ காடு வெட்டிகள்‌ 751 
மதுரை பழமங்கலத்து மகாசபை 45-5 
மத்தளி 113-1 
மத்யஸ்தன்‌ 64-28 


மத்யஸத்தன்‌ ஸ்ரீக்கவை ஏழாயிரவன்‌ 68-28 


மத்யஸ்தர்‌ மங்கலோத்தமன்‌ 


மநவாசங்‌ கடந்தார்‌ 152-2 
மருத்துவ கிழவன்‌ தேவானை 

திருவடிச்சேரி 2-9 
மருத்துவன்‌ தோட்டம்‌ 161-13 
மலையாங்குளத்தூர்‌ 129-2 
மனைப்‌ புழைக்கடை கள்‌ 108-4 


மனவிற்கோட்டம்‌ 2-6,5-8,11-24,12-2, 
13-2,17-10,20-10, 23-23, 
27-17.29-18, 31-8,33-13. 


35-4.35-5,41-6,43-2,49-3,53-1 


மன்றாடி காளிதாதனடியான்‌ 27-17 
மாகணூர்‌ நாடு 177-3 
மாகனூர்‌ நாடு 187-3 


மாடன்பாக்கம்‌ 
மாணிகள்‌ 
மாணிக்கத்தாலி 
மாணிக்கம்‌ 


மாத்தூர்‌ 


மாத்தூர்‌ எழுவாத நாயனார்‌ 


மாத்தூர்‌ கிழவன்‌ வடுகன்‌ 
இரா விழுப்பரையன்‌ 
மாத்தூர்‌ சபை ஊரோம்‌ 


மாவண்டூர்‌ பற்று 


மானசர்வ்வ விஷ்ணுகிருஹம்‌ 


மானசர்வ்வன்‌ 


மிராசு வயித்தினாத பிள்ளை 


மிமாஜ்ஸை 


முசிறுபாக்கம்‌ 


முடக்கொற்றன்‌ கொல்லை 


முடும்பைச்‌ சப்படி கிரமவித்தன்‌ 


மும்முனிவர்‌ 
முள்ளிப்பட்டி 
முள்ளேறிபாக்கம்‌ 


மேத்தவாள்‌ பெற்ற கைக்கோளரில்‌ 


ஆச்சன்சேனாச்சன்‌ 
மூத்தர்‌ செட்டி 
மூர்த்தி கிரமவித்தன்‌ 
(8மேலணை முதல்‌ கோல்‌ 
ரவிகேசவஜன்மன்‌ 
ராஜகாரியம்‌ 


ராஜராஜன்‌ காசு 


ராஜராஜன்‌ ஆன ராஜேந்திரசோழ 
இருங்கோளர்‌ தேவியார்‌ தேவன்‌ 


பொன்னாலி 


வக்காணித்தல்‌ 


வங்கிப்புறத்து கோணகுமர பட்டன்‌ 
வங்கிப்புறத்து திருவேங்கட பட்டன்‌ 


143-5 
18-16 
5-15 
5-15 
195-1 
110-3 


13-4 
110-3 
73-4 
156-1 
155-1 
100-4 
134-1 
80-1 
2-12 
57-2 
83-1 
152-2 
90-58 


70-1,3 


92-6,93-4,95-5 


41-7 


163-2 


கத்‌ 


fl 


12-8 


29-19 


130-2 
85-3 
110-3 


வடமலை நாயகர்‌ 164-29 


வட்டமணி 6-19 
வயிரம்‌ 5-15 
வயிரவன்‌ ஆச்சாரி 176-27 
வரையோலை 6-23 
வயங்கோயில்‌ 86-5 
வல்லங்கிழான்‌ 104-4 
வஸுஜெவ ஸிகாரு ஹட ரர்‌ 101-3 
வஜ்ரநந்திக்குரவர்‌ 89-30,90-54 
வாகுவலையம்‌ 6-29 
வாசிபடர்‌ வராகன்‌ பணம்‌ 110-2 
வாசுதேவன்‌ காரானை விழுப்பரையன்‌ 
பிள்ளை ஆறைச்சியார்‌ 12-4 
வாணியன்‌ சிங்காண்டி 183-4 
வாரியப்பிடார்‌ 75-2 
வாரியம்‌ 128-4 
வாரியம்‌ செய்வார்‌ 60-5 
வானவன்‌ மாதேவி வாய்க்கால்‌ 148-4 
வியவஸ்தை 60-3 
விரையாக்கலி 42-10 
விலாடன்‌ 89-41 
விலைப்பிராமணம்‌ 78-8 
விளக்குப்‌ பிடிப்பார்‌ 18-21 
விறகிடுவான்‌ 37-3 
விற்பேட்டு நாடு 76-1 
விஸ்வபட்டன்‌ 85-3 
வீணை வாசிப்பான்‌ 18-16 
வீமவடுகன்‌ 72-3 
வீராபெருமாள்‌ நாயகர்‌ 164-30 
ிவங்கட்ராம முதலியார்‌ 176-18 
வெங்கடாஜல முதலியார்‌ 176-17 
வெட்டிமுட்டையாள்‌ 85-3 
வெட்டி வேதினை 140-4 
வெட்டியமாக்சி 24-30 
வெண்குன்றக்கோட்டம்‌ 89-27 


வெண்கூடல்‌ மகாசபை 14-7 


வெண்ணைக்கூத்தன்‌ 
வெள்ளாளன்‌ அம்பலவன்‌ கூத்தன்‌ 24-33 
வெள்ளாளன்‌ கணக்கபாக்கம்‌ உடையான்‌ 47-6 
வேங்டநாயகர்‌ 164-31 
வேங்கைநாடு 155-1 
வேளாள குலம்‌ 176-15 
வேள்வடுகன்‌ 89-39 
வைகூருடையான்‌ வல்லான 

கண்டன்பிச்சன்‌ 160-7 
வைய்கானசன்‌ கேசவன்‌ சங்கர 

நாராயணன்‌ 3-29 
யாதவராயர்‌ சோழர்‌ கோனார்‌ 189-2 
கவ, நாலொ முடி 66-17,155-1 
அூகவிடா.கி 101-1 
ஜெவாரம்‌ 101-6 
ஹட்ட வி,த்தி 140-2 
எ ஹஹா 160-7 
2விஷெண நி 84-2 
ஸ்றுவணை 173-24 
ஸ்ரீ காரியம்‌ பார்பார்‌ 25-39 
ஸ்ரீகார்யம்‌ 133-5 
ஸ்ரீகுமாரன்‌ அலங்கார தேவன்‌ 115-3 
ஸ்ரீகேசவ கிரமவித்தன்‌ 55-2 
ஸ்ரீக்கவை மங்கலப்‌ பெருந்தட்டன்‌ 67-9 
ஸ்ரீசுத்தவல்லிச்‌ சருப்பேதிமங்கலம்‌ 110-3 
ஸ்ரீசேனாபதிப்‌ பெருவிலை 109-1 
ஸ்ரீதர கிமைவித்தன்‌ 119-3 
ஸ்ரீபட்டமுடியீஸ்வரர்‌ 174-10 
ஸ்ரீபல்லவ மாராசன்‌ 69-1 
ஸ்ரீபாளேக்கண சர்ம கிரமவித்தன்‌ 57-1 
ஸ்ரீமதுராந்தகவதி 149-2 


ஸ்ரீராஜேந்திரசோழ தேவர்‌ இட்ட பொற்பூ 5-11 
ஸ்ரீராஜேந்திரசோழ தேவர்‌ வைய்த்த 


திருநந்தா விளக்கு 20-11 


221 


ஸ்ரீராஜேந்தரசோழன்‌ என்னும்‌ 
திருநாமத்தால்‌ எடுப்பித்த ராஜேந்திர 


சோழஈஸ்வரமுடைய மகாதேவர்‌ 160-7 
ஸ்ரீராஜேந்திர சோழன்‌ பட்டம்‌ 5-14 
ஸ்ரீராஜேந்திர சோழன்‌ பொன்னின்‌ 

தளிகை ௬12 
ஸ்ரீராஜேந்திர சோழன்‌ மண்டை 5-13 
ஸ்ரீராஜேந்திர சோழன்‌ வெண்சாமரை 86-20 
ஸ்ரீவராகவதி 105-2 
ஸ்ரீவிமானம்‌ 178-3 
ஸ்ரீவிஷ்ணுகிருகத்து இருந்த 

பெருமானடிகள்‌ 155-1 
ஸ்ரீவேத நாயகன்‌ 110-3 
ஸ்ரீவலி 113-2,115-2 
ஸ்ரீவலி கொட்டுதல்‌ 133-2 
ஸ்ரீ ஸலிபுறம்‌ 127-2 
எந்திவிளக்கு 114-2 
ஸடிவத்ஸரவாரியப்பெருமக்கள்‌ 68-19 
ஸ்வாமி போகம்‌ 23D 
ஹ “வ, ஊணடிதேவர்‌ 137-2 
ஸ்தன நாக்கய்ணன்னான 

பண்டிதப்‌ பிரியன்‌ 11-34 
ஸ்நபனம்‌ 156-2 
ஜயங௩்கொண்ட சோழ நல்லூர்‌ 99-4 
ஜயமலிஈஸ்வர முடைய மகாதேவர்‌ 97-5 
ஜயிநஸ்தாந சுத்தஸ்தானக்‌ குருக்கள்‌ 80-1 


ஹஸ்தி நிவாரணச்‌ சதுவ்வேதி மங்கலம்‌ 85-2 





அடைபட விளக்கம்‌ 


முன்‌அட்டை : திரைலோக்கியநாதசவாமி கோயில்‌, 
திருப்பருத்திக்குன்றம்‌ 
பின்‌ அட்டை : நாயக்கர்‌ கால ஒவியம்‌. 


திருப்பருத்திக்குன்றம்‌ 





(6 


-| ௫) ரம ஒழுமலயாமு 176 (8 


pz Wu ராயர்‌ 


qbhro(p 





223 





சிவபுரம்‌ - முதலாம்‌ இராஜேந்திரன்‌ இக்கோயிலுக்கு ஆபரணங்கள்‌ 
அளித்தச்‌ செய்தியை கூறும்‌ கல்வெட்டு (பக்‌. 4-8) 


224 





சிவபுரம்‌ - முதலாம்‌ இராஜேந்திரன்‌, 13-ஆம்‌ ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டு (பக்‌. 32) 


225 





மகாதேவர்‌ சிவன்‌ - இடையார்பாக்கம்‌ 





இடையார்பாக்கம்‌ மகாதேவர்‌ கோயிலை குலோத்துங்கனின்‌ ஆணைப்படி 
சந்திரசேகரன்‌ இரவி என்கிற சோளேந்திர சிங்க ஆசாரியன்‌ என்பவன்‌ 
எடுப்பித்தச்‌ செய்தி கூறும்‌ கல்வெட்டு (பக்‌. 49-50) 


226 


மூழாயை மாம 


WD 129M TIS) 





227 





ஆனூர்‌ - வேதநாராயண கோயில்‌ கல்வெட்டு (பக்‌. 130) 





228 





ஆனூர்‌, வேதநாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கல்வெட்டு (பக்‌.126) 
சித்திரமேழி பெரிய நாட்டார்‌ இக்கோயிலை 
எடுப்பித்தாகக்‌ கூறும்‌ கல்வெட்டு 


229 








ள்‌ 


வெட்டு (பக்‌. 65) 


கூரம்‌ நந்திவர்ம 
-ஆவது ஆட்சியாண்டுக்‌ 
( 


கல்‌ 


20 


- முதலாம்‌ ஆதித்தன்‌ 
கல்வெட்டு (பக்‌. 67) 


கூரம்‌ 


920 


( 


(26 ர) ஓரம ராமர பஒஓயாறுரிம “ஐய? 


6 அ 


) 





els ரல எற முயலு பரம 





231 





ப்‌ 
0 ஸ்‌ 
ஷண: 1 


. 


பப்ப 
14 


ந்‌ 


% ட்‌, ட்‌ 
ன்‌ 


பய்‌ 
ச்‌ 





, பய பததி ட ட. 
பிச்சிவாக்கம்‌ - பார்த்திவேந்திபன்மர்‌, ஒணம்பாக்கம்‌, 'சதுர்விம்சதி' சபை 
10-வது ஆட்சியாண்டு கல்வெட்டு (பக்‌. 172) கல்வெட்டு (பக்‌. 101) 





232 


